V 


நட்சத்திர 
மாலை 


* 


குண்டூசி 


பேசும் படம் வெளியீடு 


ஜிநூல் 
நிலையம் 


நட்சத்திர மாலை 


மாலை 2 


K 
, N. 
PURAM 
, 
Pin 
: 
638662 
: 


aaru 


திருத்திய இரண்டாம் பதிப்பு 


fe 


K. 
Subramaniam 
& Bad 
General 
Merchani 
& 
News 
4 

TIRUPPUR 


தி 


ஆசிரியர் : 


பி . ஆர் . எஸ் . கோபால் 

* குண்டூசி 22 


K. N. சங்கரன் , 

இல்ல நூல் நிலையம் , 
லாம் முத்து மகர் திருப்பூர் . 


Pin100 


வெளியீடு : 


" பேசும் படம் " காரியாலயம் 

thattutegoros 
கலை 
ராயப்பேட்டை : சென்னை . 


முதற் பதிப்பு - ஏப்ரல் 1946 
இரண்டாம் பதிப்பு - செப் . 1947 


தமிழ்ப் பதிப்புரிமை : 
பேசும் படம் காரியாலயம் 


MASS 


fo 


இதர உரிமைகள் : 


ஆசிரியருடையவை 


க . a 


விலை ரூபாய் 2 


High Ro 


Road, Made 


Ramanath Press , 188 Royapettah High Road , Madras , 14 . 

WP. I. Card Q. H. No. MS 458 TL 


அகமுன்னுரை 


50 


முதல் நட்சத்திர மாலையின் முன்னுரையில், ( நேயர்களின் ) .. 

அன்பும் , ஆதரவும் நிரந்தரமாய் வேண்டும் " என்ற வாக்கியத் 
துடன் முடித்திருந்தேன் . நான் கோரிய அன்பையும் , ஆதரவையும் 
அவர்கள் நான் எதிர்பார்த்ததற்குப் பன்மடங்காய் காட்டி என்னை 
உத்ஸாகத்தில் ஆழ்த்திவிட்டார்கள் , சமீபகாலத்தில் தமிழ் நாட்டில் 

நட்சத்திர மாலை " யைப் போல் வேறு எந்தப் புத்தகமும் விற்பனை 
ஆகவில்லை என்பதை அறிய நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் . 


நேயர்கள் காட்டிய அபாரமான ஆதரவு ஒருபுறமிருக்க , முதல் மாலை 
வெளிவந்தவுடன் பத்திரிகைகள் பிரமாதமாகப் புகழ்ந்து விமர்சனம் 
எழுதி , இப்புத்தகத்தைப் பிரபலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் . 
அந்த விமர்சகர்களுக்கும் , முதல் மாலையை வாங்கிய நண்பர்களுக் 
கும் என் மனமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 
தன் மகனைப்பற்றி உலகோர் புகழும்போது ஒரு தாயார் எவ்வளவு 
சந்தோஷம் அடைவாளோ அவ்வளவு சந்தோஷத்துடன் இந்த 
இரண்டாவது மாலையை வெளியிடுகிறேன் . 


வேண்டி 


முதல் மாலையை நான் ரொம்பவும் அவசரத்தில் தயாரிக்க நேர்ந்தது . 
அதனால் விஷயங்களையும் , போட்டோக்களையும் சேகரிப்பதில் 
எனக்கேற்பட்ட சிரமத்தை எடுத்துக் காட்டியிருந்தேன் . ஆனால் , 
இந்த மாலையைத் தயாரிப்பதற்கு நான் அவ்வளவு சிரமப்பட 
யிருக்கவில்லை . 

இப்புத்தகத்தின் அவசியத்தையும் , 
பலனையும் சினிமா நட்சத்திரங்கள் நன்குணர்ந்து கொண்டுவிட்டனர் . 
அவர்கள் இம்மாலையைத் தயாரிப்பதில் , என்னுடன் தேவையான 
அளவுக்கு ஒத்துழைத் திருக்கிறார்கள் . தங்கள் வாழ்க்கை வரலாறு 
களை விவரமாகக் கூறியிருப்பதுடன் . அவர்கள் இப்புத்தகத்திற் 
கென்றே பிரத்தியேகமாய் சிரமத்தையும் , செலவையும் பாராமல் 
புதிய போட்டோக்களை எடுத்துக் கொடுத்திருக்கின்றனர் . சில 
நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையை வெளியிடுவதற்குத் தாமா 
கவே முன் வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது . இப்பொழுது 
எனக்கேற்பட்ட சிரமமெல்லாம் , - எந்தெந்த நட்சத்திரத்தின் 
வாழ்க்கையை இந்த மாலையில் சேர்ப்பது என்பதில் தான் . 
நட்சத்திரங்களின் மிகுந்த ஒத்துழைப்புடன் இந்த இரண்டாவது 
மாலை வெளிவருவதால் , இதில் வெளிவந்துள்ள வாழ்க்கைச் சித் 
திரங்களில் பூரண வரலாறுகளும் , ஒரு தனி அமைப்பும் பொருந்தி 
யிருப்பதைக் காணலாம் . முதல் மாலையை வாங்கிய நேயர்கள் 
பலர் , " நட்சத்திரங்களின் உயரம் , நிறம் போன்ற விவரங்களையும் 
அடுத்த மாலைகளில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் 
கொண்டனர் . அவர்களது விருப்பம் இம்மாலையில் நிறைவேற்றப் 
பட்டிருக்கிறது . 


4 


முதல் மாலை வெளிவந்து சுமார் இரண்டு வருஷ காலத்திற்குப் பிறகு 
இரண்டாவது மாலை வெளிவருகிறது .. ஆனால் மூன்றாவது மாலையை 
இன்னும் சில மாதங்களிலேயே வெளிக்கொண்டு வந்துவிடத் தீர் 
மானித்திருக்கிறேன் . முதல் மாலைக்குக் கிடைத்ததைவிட அதிக 
வரவேற்பு இந்த இரண்டாவது மாலைக்குக் கிடைக்குமென்று 
நம்புகிறேன் . பால் 
கடைசியாக , இந்த மாலையில் மின்னும் நட்சத்திரங்கள் எல்லோ 
ருக்கும் என் நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . அவர்கள் 
அதிகமாக மின்னி, மேலும் மிகுந்த பிரகாசத்தைப் பெற இம்மாலை 
உதவுமாக . 
வேல்கம்வையை படிப்பான் 
சென்னை அங்கங்காய்கான காபி. ஆர் . எஸ் . கோபால் 
11-9-1947 / 

- பேப்பக்கம் 

பரின்பம் பகைது " குண்டூசி ! 
Haasalias 
மைம்பாக கயகப்க்க 


கேவலம்பாகம் 


பக்கம் 

பேட்டி 


8 . 


100 


மதுரம் 


40 Aas 


alias saaaa 
da udanes 

விபரங்கலை 
- இம் மாலையில் 
பால 

தங்கப் 

மன் 
பக்கம் 
வ்மகன் 

காக 
1. குமார் ருக்மணி 

12 . எம் . கே . தியாகராஜ 

UE பாகவதர் ... 
2. எம் . வி . ராஜம்மா 

28 

4 
23. வஸந்தகோகிலம் .. 

13. கிருஷ்ணன் 

34 
4. டி . வி . குமுதினி 

aa 
bresa 

14. எம் . கே . ராதச ... 1111 
5. எஸ் . பி . எ . 
தனலஷ்மி 

15 . எல் . நாராயண வடிய 

ம eds 
58. டி . எஸ் . தமயந்தி . 52 

5 
7. சந்தானலக்ஷ்மி 

16. பி . எஸ் . கோவிந்தன் 128 
8. ஜி . சுப்புலக்ஷ்மி 62 

17. கே . சாரங்கபாணி . 132 
எம் . எஸ் . தேவசேனு 18. கொத்தமங்கலம் 

S சீனு 
10. எம் . எம் . தண்டபாணி 

கே 

கொனத்து மணி 
11. ஸி . ஹொன்னப்ப 

20 . ஸி . வி . வி 
பன்ம பாகவதர் Sal81 

பந்துலு 

151 


ராவ் , 


55 


67 


வ்பாக , தேசிகர் 


ப 72 | 


4 


例。 


CODE 


K.N. சங்கரன் , 
இல்ல நூல் நிலையம் , 

முத்து நகர் திருப்பூர் 


- 


- 


K.N. சங்கரன் 
இல்ல நூல் நி 
முத்து நகர் திருப்பு 


以 


以 


K.N. சங்கரன் 
இல்ல நூல் 1 

முத்து நகர் 


བ 
= 
e 
ཙམ་ 
མ་ 
ག 


K.N. சங்கரன் , 
இல்ல நூல் நிலோர் 
முத்து நகர் திருப்பூர் 


삯 


11 


குமாரி ருக்மணி 
ஜொஹனாா கஜ்ஜன் என்று ஒரு பிரபல வட இந்திய 

நடிகை இருந்தாரே , ஞாபகம் இருக்கிறதா ? இந்தக் 
காலத்து சாந்தா ஆப்தே , லீலா சிட்னிஸ் ஆகியோரைப்போல 
பிரபலமாய் விளங்கி வந்தார் அந்தக் காலத்தில் கஜ்ஜன் . 
ஒரு நாள் கல்கத்தா மதன் பில்ம் ஸ்டுடியோவில் கஜ்ஜன் தம் 
படமொன்றிற்காக நாட்டியம் ஆடினார் . அது முடிந்து , 
அவர் தம் அறைக்குச் செல்லும் வழியில் தற்செயலாய் கண்ட 
காக்ஷி அவருக்கு அதிக ஆச்சரியத்தை உண்டுபண்ணி விட் 

ஏழெட்டு வயதுடைய ஒரு சிறுமி தாம் சற்று முன் 
ஆடிய நாட்டியத்தை அப்படியே தத்ரூபமாக ஆடிக்கொண்டு 
இருப்பதைக் கண்டார் கஜ்ஜன் . உடனே அந்தச் சிறுமியை 
தம் அறைக்கு அழைத்துச் சென்று தம்மைப்போலவே மீண் 
டும் நாட்டியம் ஆடச்சொன்னார் . சிறுமி முதலில் சங்கோஜப் 
பட்டாள் . ஆனால் கஜ்ஜன் உற்சாகப்படுத்தியதின் பேரில் 
சிறுமி அவரைப்போலவே ஆடிக் காட்டினாள் . கஜ்ஜன் உள் 
ளம் பூரித்தார் . அந்தச் சிறுமியை அணைத்து முத்தமிட்டு 
விட்டு , தம்முடைய போட்டோ ஒன்றை எடுத்து அதில் தம் 
கையெழுத்தைப் போட்டு அவளிடம் கொடுத்தார் . அப் 
பொழுது கஜ்ஜன் சொன்னார் : " இதோ பார் , ருக்மணி ! 
நீயும் என்னைப்போல பிரபல நடிகை ஆகவேண்டும் ; தெரிந் 
ததா ? என் படம் எந்தத் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந் 
தாலும் சரி ; இந்தப் போட்டோவைக் காட்டினால் போதும் . 
உன்னை சும்மாவே உள்ளே விடுவார்கள் என்றார் . கஜ்ஜனின் 
மனப்பூர்வமான ஆசீர்வாதம் வீண் போகவில்லை . இன்றைய 
தினம் -- சுமார் பத்து 

பத்து வருஷங்களுக்குப் பிறகு- குமாரி 
ருக்மணி தமிழ் நாட்டின் கால் லக்ஷ ரூபாய் நக்ஷத்திரமாக 
ஆகியிருக்கிறார் . அதோடு கஜ்ஜனைப் போலவே ருக்மணியும் 
நாட்டியத்தில் புகழ்பெற்ற நக்ஷத்திரமாக விளங்குவது கவ 
னிக்கத் தக்கதாகும் . 

ருக்மணியின் தாயாரே ஒரு சினிமா நடிகை ஆவார் . 
அவருக்கும் பரத நாட்டியம் ஆடத்தெரியும் . அவர் முதன் 
முதலாக சீதா வனவாசம் என்ற படத்தில் நடிப்பதற்காக 


3 


22 


நட்சத்திர மாலை -2 


தம் பெண் ருக்மணியுடன் கல்கத்தாவுக்குச் சென்றார் . அந்தப் 
படத்திற்கு பிறகு அவர் " லலிதாங்கி , " " ஹரிச்சந்திரா , " 
மாயா பஸார் , " ஜலஜா , " வாலிபர் சங்கம் , தமிழ்த் 
தாய் , ” பாக்ய லீலா, ” பூலோக ரம்பை ஆகிய படங்களில் 
நடித்திருக்கிறார் . லலிதாங்கி " படத்தில் நடித்துக் கொண் 
டிருக்கையில்தான் இக்கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிட் 
டிருக்கும் சம்பவம் நிகழ்ந்தது . 

( விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் " என்பது 
வசனம் . இதன் உண்மையைக் கண்டறிந்தார் காலஞ்சென்ற 
ஸ்ரீ . எஸ் . வின்ஸென்ட் . அப்பொழுது அவர் பெயொனீர் 
பில்ம் ஸ்டுடியோவில் ( டி . பி . ராஜலக்ஷ்மி நடித்த ) ஹரிச் 
சந்திரா படத்தைத் தயாரிப்பதற்காகச் சென்றிருந்தார் . ஸ்டுடி 
யோவில் துறு துறுப்பாக ஓடியாடிக் கொண்டிருந்த சிறுமி 
ருக்மணிக்கு அவர் தம் படத்தில் லோகிதாஸன் வேஷத்தைக் 
கொடுத்து நடிக்கச் செய்தார் . அவர் எதிர்பார்த்தபடியே 
பேபி ருக்மணி அந்த வேஷத்தை திருப்திகரமாய் நடித்து 
முடித்தாள் . 

1927 ம் வருஷம் ஏப்ரல் மாதம் 19 ந் தேதி பிறந்த 
குமாரி ருக்மணி தம் எட்டாவது வயதில் சினிமாவில் நடிக் 
கப் புகுந்தார் . சென்ற பத்து வருஷ காலத்தில் (நான்கு 
ஹிந்திப் படங்கள் உள்பட ) இருபது படங்களில் நடித்து 
முடித்திருக்கிறார் . ஹரிச்சந்திராவுக்குப் 

பிறகு ருக்மணி 
கல்கத்தாவிலேயே தயாரான மாயா பஸார் , தேசிங்கு ராஜன் , 

ஆகிய படங்களில் நடித்தார் . முந்தின இரண் 
டிலும் அவாது பாகம் சாதாரணமாகவே இருந்தது . 
பெரும்பாலும் குழந்தைகளே நடித்த பா.மயோகினியில் அவர் 
வேலைக்கார முனிசாமியின் மகளாகத் தோன்றி நல்ல பெயர் 
சம்பாதித்துக் கொண்டு விட்டார் . 
பாலயோகினி படம் முடிந்தவுடன் ருக்மணி குடும்பத் 

கல்கத்தா வாசமும் முடிந்து விட்டது . பிறகு 
ஜலஜா படத்தில் நடிப்பதற்காக பம்பாய்க்குச் சென்றார்கள் . 
அவர்கள் புறப்பட்ட வேளை நல்ல வேளையாகத்தான் இருக்க 
வேண்டும் . பம்பாய் நகரம் அவர்களை பல வருஷங்களுக்கு 
விடாமல் இருத்திக் கொண்டுவிட்டது . 


ஆனால் 


தாரின் 


குமாரி ருக்மணி 


23 


ஜாஜாவில் அவருக்கு அதிக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை 
என்றாலும் வாலிபர் சங்கம் இக்குறையைச் சரிக்கட்டி விட் 

பிந்தின படத்தில் ருக்மணியின் திறமைகளை நாம் 
அதிகமாகப் பார்க்க முடிந்தது . ஆனால் தூரதிருஷ்டவச 
மாய் பொதுஜன ஆதரவு தான் இப்படத்திற்கு அதிகம் ஏற்பட 
வில்லை . 


அதன் பின்னர் தேச முன்னேற்றத்தில் சொற்ப சந்தர்ப் 
பமே கிடைத்தது . பக்த குமணன் படத்திலோ அவருக்கு 
கதாநாயகி வேஷமே கிடைத்தது . பிறகு ஜெயபாரதி , தமிழ்த் 
தாய் ஆகிய படங்களிலும் நடித்தார் ருக்பணி . இந்தப் படங் 
களே பிரமாத வெற்றி பெறவில்லை. தவிர , படத்தைத் தயா 
சித்தவர்கள் ருக்மணிக்குப் பொருத்தமான வேஷத்தைக் 
கொடுத்து தகுந்த சிரத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை . 
அவரது வேஷமும் நடிப்பும் சோபிக்காமல் போனதற்கு 
அவரது அப்போதைய " இரண்டும் கெட்டான் . " வயது ஒரு 
வேளை காரணமாய் இருக்குமோ என்று நினைக்க இடமிருக் 
கிறது . 

பம்பாய் தமிழ்ப்படத் தயாரிப்பாளர்கள் ருக்மணி விஷ 
யத்தில் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை யென்றா 
லும் , அவரது திறமையை நேரில் பார்த்த ஸாகர் மூவிடோன் 
காரர்கள் ருக்மணிக்குத் தங்கள் படங்களில் இடமளிக்க முன் 
வந்தனர் . கல்கத்தாவி லிருக்கும்போதே டைரெக்டர் பிர 
புல்லா கோஷின் தூண்டுதலின் பேரில் ருக்மணி ஹிந்தி 
பாஷையைக் கற்றுக்கொண்டது இந்த சமயத்தில் வெகு 
வாகப் பயன்பட்டது . முதலில் 300 நாட்களுக்குப் பிறகு , 
அமாரா தேஷ் , ஸ்வஸ்திகா ஆகிய மூன்று ஹிந்திப் படங் 
களில் அவர் நடித்தார் . இப்படங்கள் மூலம் அவருக்கு 
அகில இந்தியப் புகழ் ஏற்படவில்லை என்பது உண்மைதான் . 
ஆனால் அவரைப் பொறுத்த வரையில் கச்சிதமாகப் பேசி , 
நடித்துள்ள தானது ஒவ்வொரு தமிழனும் பெருமை யடித் 
துக் கொள்ளவேண்டிய விஷயமாகும் . 


தமிழ்த்தாய் படம் முடிந்தவுடன் , ( மூன்று 

வருஷ 
பம்பாய் வாசத்திற்குப் பிறகு ) ருக்மணி குடும்பம் தமிழ் 
காட்டுக்கே வந்து சேர்ந்தது . வந்ததும் வராததுமாய் சீதா 


24 


நட்சத்திர மாலை - 2 


ஜனனம் படக்காரர்கள் அவரை தங்கள் படத்தில் இழுத்துப் 
போட்டுவிட்டனர் . பிறகு பூலோக ரம்பை , பரசுராமர் , பாக்ய லீலா , 
பிஸ்ய ஸ்ருங்கர் , பக்த நாரதர் ஆகிய படங்களிலெல்லாம் அவர் 
வரிசையாய் நடித்தார் . இப்படங்களுள் பூலோக ரம்பையிலும் , 
பாக்ய லீலாவிலும் அவருக்கு அதிக வேலை கொடுக்கப்பட்டது . 
ரிஸ்ய ஸ்ருங்கர், பக்த நாரதர் ஆகிய படங்களில் தோன்றிய " குமாரி 
ருக்மணியய " ரஸிகர்கள் உற்றுக் கவனிக்கத் தொடங்கினர் . 


பல படம் 


எலலா 


சலிகர்களைப் போலவே பிரகதி பிக்சர்ஸாரும் கொஞ் 
சம் உற்றுக் கவனித்தனர் .. பல வருஷங்களாக , பல 
களில் அசிரத்தையுடன் விடப்பட்டிருந்த இந்த உபநடிகை 
யிடம் முதல்தர நக்ஷத்திர மாவதற்கு அவசியமான 
அம்சங்களும் பொருந்தி யிருப்பதை அவர்கள் கண்டனர் . 
தைரியமாகத் தங்கள் ஸ்ரீ வள்ளி படத்தின் கதாநாயகி வேஷத்தை 
ருக்மணிக்கு அளித்து , அவர் தம் திறமை பூராவையும் காட் 
டும்படிச் செய்திருக்கின்றனர் . பிரகதி பிக்சர்ஸார் எடுத்துக் 
கொண்ட பிரத்தியேக சிரத்தையின் விளைவாக , ஸ்ரீ வள்ளி படம் 
வெளிவந்த மறுகணமே ருக்மணி முன்னணி நக்ஷத்திரங் 
களின் வரிசைக்குத் தாவி விட்டார் . 


ஸ்ரீ வள்ளியில் ருக்மணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் 
வேஷப் பொருக்தமேயாகும் . வேஷத்திற்குத் தகுந்த வயது ; 
வயதிற்குத் தகுந்த அழகு ! ஸ்ரீ வள்ளி சம்பந்தமான படங்கள் 
பத்திரிகைகளில் வெளி வந்ததும் ரவிகர்களின் உள்ளங்களில் 
ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது . " உண்மையில் அதே ருக்மணி 
தானா இவர் ? என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்ட 
னர் . இயற்கை அவருக்குத் தகுந்த வயதில் அவ்வளவு 
வசீகரத்தை அளித்திருக்கிறது அந்த வசீகரத்தோடு , நல்ல 
நடிப்பும் , அழகிய நாட்டியமும் ஒன்று சேர்ந்து , அவருக்கு 
அமோஹமான புகழைச் சம்பாதித்துக் கொடுத்திருக்கின்றன . 

ஸ்ரீ வள்ளி படத்திற்குப் பிறகு ருக்மணி வைங்கியில் தோன்றி 
னார் . இப்படத்தில் அவருடைய பாட்டுகளை அவரே பாடி 
யிருக்கிறார் . ஆனால் ஸ்ரீ வள்ளி அவருக்களித்த அவ்வளவு புகழ் 
வைங்கி மூலம் ஏற்பட்டதாகச் சொல்லுவதற்கில்லை . ஆனால் , 
பின்னர் அவர் பங்கஜவல்லி தமிழ்ப் படத்தில் ஒரு சிறிய பாகத் 


குமாரி ருக்மணி 


25 


தில் தோன்றினாலும் நல்ல பாராட்டுதல்களைச் சம்பாதித்துக் 
காண்டார் . 


பொன் 


ருக்மணி சுயமாகப் பாடும் திறமை உடையவர் . முன்பே 
பல படங்களில் அவர் பாடியிருக்கிறார் . வாலிபர் சங்கம் , பக்த 
குமணன் , பாக்ய லீலா , பக்த நாரதர் ஆகிய படங்களில் தாம் 
பாடிய பாட்டுகளை அவர் இசைத் தட்டுகளிலும் பாடி யிருக் 
கிறார் . அவரது தனிப்பட்ட பாட்டுகள் கொண்ட இசைத் 
தட்டுகள் வெளி வருவதற்கும் ஏற்பாடாகி யிருக்கிறது . 
ஸ்ரீ வள்ளி படத்திலும் முதலில் ருக்மணி தம் பாட்டைத் 
தாமேதான் பாடினார் . பிறகு என்ன காரணத்தாலோ அவ 
ருடைய பாட்டுகள் அகற்றப்பட்டு , பி . எ . பெரியநாயகியின் 
பாட்டுகள் பிணைக்கப் பட்டிருக்கின்றன . சிறு பிராயத்தி 
லிருந்தே ருக்மணிக்கு லளித கலைகளில் பரிச்சயம் ஏற்பட்டு 
விட்டது . அவருடைய தாயாரே அவருக்கு முதலில சங்கீ 
தத்தைக் கற்றுக் கொடுத்தார் . தாயாருக்கே நாட்டியம் 
தெரிந்திருந்ததால் ருக்மணிக்கும் நாட்டியம் கற்றுக்கொள்ள 
வேண்டுமென்ற எண்ணம் இயற்கையாகவே ஏற்பட்டதில் 
ஆச்சரியம் என்ன ? கஜ்ஜன சந்தித்தது முதல் ருக்மணி வட 
நாட்டு நாட்டியத்தை தாமாகவே ஆடப் பழகிக்கொண்டார் . 
பிறகு ராஜா தேசிங்கு படத்திற்காக பாத நாட்டியம் ஆடிய 
அடையாறு ருக்மணி தேவியை நேரில் பார்த்ததிலி 
அவருக்குப் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற 

சை ஏற்பட்டது . பிறகு தம் தாயாருடைய உதவியோடு 
அவர் பாவம் பிடிப்பதற்குப் பழகிக்கொண்டார் . 


ஆசை 


சரஸ்வதி 


பால்யத்தில் ருக்மணிக்கு பரத நாட்டியத்தில் ஏற்பட்ட 
ஆசை அவரை விட்டுப்போக மறுத்து விட்டது . படங்களில் 
நடித்த வண்ணமே அவர் காஞ்சீவரம் எல்லப்ப நட்டுவனா 
ரிடம் சிக்ஷை 

சொல்லிக்கொண்டார் . 1942 - ம் வருஷம் 

பூஜையன்று சென்னை ரஸிக ரஞ்சனி சபையில் 
அவருடைய பாத நாட்டியம் அரங்கேற்றப்பட்டது . 
முதல் சென்ற மூன்று வருஷ காலத்திற்குள் குமாரி ருக் 
மணி தென்னிந்தியா பூராவிலும் நாட்டியம் ஆடி அதிக 
பிரசித்தி பெற்றுவிட்டார் . இலங்கைக்குச் சென்று யாழ்ப் 
பாணம் , கண்டி , கொழும்பு ஆகிய நகரங்களில் நாட்டியமாடி 


26 


நட்சத்திர மாலை - 2 


அங்குள்ள ரவிகர்களின் பேரபிமானத்தையும் அவர் சம் 
பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறார் . அவர் இக்கலையில் 
அபாரமான புகழை அடைந்ததைப் பார்த்த ரஸிகர்கள் , 
அவர் ஒரு சினிமா நடிகை என்ற விஷயத்தை மறந்து வரு 
வது போல் தோன்றியது . அதனால்தானோ என்னமோ ருக் 
மணி தம் பரத நாட்டியக் கச்சேரிகளைக் கொஞ்சம் குறைத் 
துபொண்டு மீண்டும் படங்களில் நடிக்க 

ஆரம்பித் 
திருக்கிறார் . 


நாட்டியத்தைப் போலவே சங்கீதத்திலும் தாம் பெற்ற 
ஆரம்ப சிக்ஷைகளை எட்டயாபுரம் ராஜகோபாலய்யர் , களக் 
காடு ராமநாராயணய்யர் , மாயவரம் கிருஷ்ணய்யர் ஆகிய 
வித்வான்கள் மூலம் ருகமணி பலப்படுத்திக் கொண்டிருக் 
கிறார் . அவர் கச்சேரிகள் செய்யும் நோக்கத்துடன் சங்கீதம் 
கற்றுக்கொள்ளவில்லை யென்றாலும் , நன்றாகப் பாடக்கூடிய 
திறமையைப் பெற்றிருக்கிறார் . அதோடு அவருக்கு இனிய 
சாரீரமும் பொருந்தி யிருக்கிறது . 

சிவந்த மேனியும் , நடுத்தர உயரமும் , குறுகுறுப்பான 
விழிகளும் உடைய - ஐயர் ஜாதியைச் சேர்ந்த - குமாரி ருக் 
மணிக்கு எதைப் பார்த்தாலும் அப்படியே செய்து பார்த்து 
விட வேண்டுமென்ற 

அதற்கு 
அவசியமான நுட்ப அறிவும் பொறுமையும் அவரிடம் 

அவருக்கு நூல் பினனல் வேலையும் மோட்டார் 
ஓட்டவும் தெரியுமாம் . இரண்டாவது பரத்துடன் அவர் 
தம் படிப்பை நிறுத்திவிட்டார் என்றாலும் தமிழ் , ஹிந்தி , 
தெலுங்கு , ஆங்கிலம் ஆகிய பாஷைகளை எழுதவும் பேசவும் 
கற்றுக் கொண்டிருக்கிறார் . குஜராத்தி , மராத்தி , உருது 
ஆகிய பாஷைகளைப் பேச மட்டும் அவருக்குத் தெரியுமாம் .. 
சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் , ருக்மணி தம் சொற்ப 
வயதிற்குள் ஏராளமான விஷயங்களைக் கற்றுக்கொண்டு 
அவற்றின் மூலம் புகழையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் 
என்பது ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும் . 


ஆசை 


அ 


உளளன . 


தடிழ்ப் படவுலகில் ருக்மணி தோன்றுவதற்கு முன்பும் , 
தோன்றிய பின்னரும் பல பால நக்ஷத்திரங்கள் திரைக்கு 
வந்திருக்கின்றனர் . 

சில படங்களுக்குப் பிறகு 


ஆனால் 


குமாரி ருக்மணி 


27 


அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்ட 
னர் . ருக்மணியோ சினிமா உலகிற்கு வந்த நாள் முதல் 
இடைவிடாமல் நடித்து வந்திருப்பதோடு , தற்போதைய 
முன்னணி நக்ஷத்திரங்களில் ஒருவராகவும் விளங்குகிறார் . 

ஸ்ரீ வள்ளி படத்தில் சிறப்பாகத் திருமணம் செய்து 
கொண்ட குமாரி ருக்மணிக்கு வாழ்க்கையில் அந்த சந்தோஷ 
வைபவம் இன்னும் வாய்க்கவில்லை . பெற்றோர்களுக்கு ஒரே 
பெண்ணான ருக்மணியை அவர்கள் தம் கண்ணென மதித்து 
வருகின்றனர் . லூயி டிரேபஸ் கம்பெனியைச் சேர்ந்த கலை 
அன்பர் ஸ்ரீ . கே . மஹாலிங்கய்யர் ஒரு தகப்பனாருக்கு 
இருக்கவேண்டிய அக்கரையுடன் பாடுபட்டு ருக்மணியை 
இவ்வளவு ஏற்றப் பதவிக்குக் கொண்டு வந்திருக்கிறார் . 

ருக்மணி தற்போது ஸ்ரீ ஜெகதீஷ் பில்ம்ஸார் தயாரித்து 
வரும் ராமதாஸ் தமிழ்ப் படத்திலும் , எவங்கி , ராமதாஸ் ஆகிய 
ஹிந்திப் படங்களிலும் ஏக்காலத்தில் நடித்துக் கொண்டிருக் 
கிறார் . ருக்மணியை ஒரு உன்னத நக்ஷத்திரமாக்கி வைத்தே 
விடுவது என்று டைரக்டர் ஒய் . வி . ராவ் கங்கணம் கட்டிக் 
கொண்டிருக்கிறாராம் . ஒரு திறமைமிக்க டைரக்டரும் ஒரு 
திறமை மிகுந்த நடிகையும் சேர்ந்து , ஒரு மன துடன் 
உழைக்கும் போது கோரிய வெற்றி கிட்டாமலா போய்விடும் ? 


எம் வி . ராஜம்மா 


ரண்டு பாஷைகளுக்கு அதிகமான 

படங்களில் 

நடித் 
திருக்கும் நக்ஷத்திரங்கள் இந்தியா பூராவிலுமே நான் 
கைந்து பேர்கள் தான் இருப்பர் என்று நினைக்கிறேன் . இத் 
தகைய அசாதாரணமான கௌரவத்தை தென்னாட்டில் எம் . 
வி . ராஜம்மாவும் , ஜெயம்மாவும் பெறுகின்றனர் . எனினும் 
முதன் (மதலில் இந்தப் பெருமையைக் பைப்பற்றிக் கொண்ட 
வர் ராஜம்மாதான் . அதுவும் முதன் முதலாக நடித்த மூன்று 
படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாஷையைச் சேர்ந்தது 
என்பது குறிப்பிடத் தக்கது . 


Tale 


ராஜம்மா முதலில் நடித்தது சம்சார நௌகா கன்னடப் 
படத்தில் . இரண்டாவதாக அவர் நடித்தது கிருஷ்ண ஜராஸந்தா 
தெலுக்குப் படத்தில் . அடுத்தபடியாக நடித்ததோ யயாதி 
தமிழ்ப் படத்தில் ! பிறகுகூட ராஜம்மா இந்த மூன்று 
பாஷைப் படங்களிலும் மாறி மாறி நடித்து வருகிறார் . அவர் 
இதுவரை நடித்திருக்கும் 12 படங்களுள் 6 படங்கள் தமிழ்ப் 
படங்களாகும் . பாக்கியில் மூன்று கெலுங்குப் படங்கள் 
மற்ற மூன்றும் கன்னடப் படங்களாகும் . கன்னடத்தைத் 
தாய்பாஷையாகக் கொண்டவரென்றாலும் , முதலில் தோன்றி 
யது கன்னடம் , தெலுங்கு ஆகிய பாஷைப் படங்களில் தான் 
என்றாலும் , ராஜம்மா தமிழ்ப் படங்களிலேயே அதிகமாய்த் 
தோன்றி வருவதால் அவரை தமிழ்ப்பட நக்ஷத்திரம் 
என்று சொல்லுவது தான் பொருத்தமாகும் . 


: 


ராஜம்மாவை ஒரு தமிழ் நக்ஷத்திரமாகக் கருதுவதற்கு 
இன்னொரு காரணமும் இருக்கிறது . " மைசூர் என்பலை 
குறிப்பிடுவதற்கு அறிகுறியாக எம் என்ற எழுக்கைத் தம் 
பெயருடன் சேர்த்துக்கொண்டு , பங்களூரில் குடியேறியிருக்க 
ராஜம்மாவின் பூர்வீகம் சேலம் ஜில்லாவிலுள்ள சூலகிரி 
என்ற ஊராகும் . 


எம் . வி . ராஜம்மா 


29 


ராஜம்பா 27 வருஷங்களுக்கு முன் லிங்காயத் ( சைவ ) 
ஜாதியைச் சேர்ந்த நஞ்சப்பா , சுப்பம்மா ஆகியவர்களின் 
புத்திரியாகப் பிறந்தார் . அவருக்கு ஒரு தமையனும் 
தமக்கையும் கூடப் பிறந்தவர்களாக இருந்தனர் . ராஜம்மா 
சிறு குழந்தையாக இருந்த போதே இந்த ஏழைக் குடும்பம் 
பங்களூருக்குச் சென்று குடியேறிவிட்டது . 


சாதாரணமாக , ஒரு குடும்பத்தில் பெற்றோரோ அல்லது 
வேறு யாரோ பாடத் தெரிந்தவர்களா யிருந்தால் அக் 
குர்பத்தில் 

வளரும் 

குழந்தைகளுக்கும் சங்கீதத்தில் 
ரப்போ, பயிற்சியோ ஏற்படுவது ஆச்சரியப் படத்தக்க 
விஷயமல்ல . ஆனால் , சங்கீதம் என்றால் , இதெனன 
இங்கிலாந்தில் உள்ள ஒரு ஊரின் பெயரா ? என்று கேட்கக் 
கூடியவர்கள் அடங்கிய குடும்பத்தில் பிறந்தவரான ராஜம்மா 
வுக்கு சங்கீதத்தில் பிரியமும் , பயிற்சியும் ஏற்பட்டிருப்பது 
ஆச்சரியந்தானே ! 


2 


குழந்தை ராஜம்மா பங்களூர் சிக்பெட்டிலுள்ள ஆரிய 
பாலகி மிடில் ஸ் கூலில் சேர்க்கப்பட்டார் . மூன்றாவது 
பாரம் வரையில் படித்துப் படிப்பை முடித்துக் கொண்டார் . 
பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூட 
நாடகங்களில் ராஜம்மா பங்கெடுத்துக் கொள்ளுவது வழக்கம் . 
அநேகமாக அவருக்கு கிருஷ்ணன் வேஷம் தான் கொடுக்கப் 
படுமாம் . இந்த வேஷத்தை அவர் அதி திறமையுடன் நடிப் 
பாராம் . 

ஒரு சமயம் மைசூர் யுவராணியே அவருடைய 
நடிப்பை மெச்சிப் பரிசு வழங்கி யிருக்கிறாராம் . 

ராஜம்மா படித்த பள்ளிக்கூடத்கில் சுப்பராவ் என்று 
ஒரு உபாத்தியாயர் இருந்தார். அவருக்கு முறைப்படி 
பாடத் தெரியுமாம் . ராஜம்மாவுக்கு நல்ல குரல் இருப்ப 
தைக் கண்ட அவர் , தமக்குத் தெரிந்த சங்கீதத்தை இவ 
ருக்குப் போதித்து வைத்தார் . கொஞ்சம் வழிகாட்டி விடப் 
பட்டபின் ராஜம்மா தாமாகவே , தம் சங்கீதத்தை விருத்தி 
செய்து கொண்டிருக்கிறார் . 
பதிறைாவது வயது 

வயது நடந்து காண்டிருந்த போது 
ராஜம்மாவுக்கு திருமணம் நடந்தேறியது . அவர் மைசூரைச் 


30 


நட்சத்திர மாலை - 2 


ஆனால் 


ஆதலால் 


நாடக 


சேர்ந்த வீரப்பா 

என்பவரின் 

மனைவியானார் . 
குழந்தைகள் கிடையாது . 

வீரப்பா ஒரு 

நாடக நடிகர் . 
மைசூர் ஸ்ரீ சகுந்தலா நாடக மண்டலியில் அவர் நடித்து 
வந்தார் . அந்தக் 

அந்தக் காலத்தில் நாடக நடிகர்களின் பொரு 
ளாதார விஷயந்தான் தெரிந்ததாயிற்றே - பெருமைக்காக 
நடித்து விட்டு பொருள் விஷயத்தில் பொறுமையாக இருந்து 
விட வேண்டும் என்று . இதொரு புறமிருக்க ராஜம்மாவின் 
குடும்பத்தில் சில கலவரங்கள் ஏற்படலாயின . 
வீட்டில் இருக்கப் பிடிக்காதவர்களாய் தம்பதிகள் வெளி 
யேறினர் . இதன் பின்னர் , அவர்கள் பங்கு போட்டுக் 
கொண்டு பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தனர். 
இந்தச் சமயத்தில் ( 1935 - ம் வருஷத்தில் ) கலா சேவக 

மண்டலியினர் சென்னையில் 6. சம்சார நௌகா 
கன்னட நாடகத்தை அதி விமரிசையாக நடத்தி அசாத்திய 
மான புகழைச் சம்பாதித்துக் கொண்டிருந்தனர் . இந்த 
நாடகங்களில் பி.ஆர் . பந்துலு கதாநாயகனாகத் தோன்றுவது 
வழக்கம் . இந்த நாடகம் சென்னையில் பெற்ற அமிதமான 

சென்னை தேவி பில்ம்ஸார் 

பில்ம்ஸார் இந்த 
நாடகத்தை , அதே நடிகர்களை நடிக்கச் செய்து படமாகத் 
தயாரிக்க முன் வந்தனர் . 

முன்வந்தனர் . மேற்படி நாடகத்தில் அசட்டு 
மாது வின் வேஷத்தை நடிப்பதில் பெயர் பெற்ற மாதவ 
ராவும் மற்றும் சிலரும் சில நடிக நடிகைகளைப் பொறுக்கு 
வதற்காக பங்களூருக்குச் சென்றிருந்தனர் . பால்ய விதவை 
சரோஜாவின் பாசத்தை படத்தில் நடிப்பதற்காக ராஜம்மா 
ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டார் . சென்னைக்கு வந்த 
பின் ராஜம்மாவிடம் சிறந்த நடிப்புத் திறமை இருப்பதைக் 
கண்ட பட முதலாளிகள் அவருக்கு கதாநாயகியின் வேஷத் 
தையே கொடுத்து நடிக்கச் செய்தனர் . 

1956 - ம் வருஷத்தில் வெளி வந்த சம்ஸார நௌகா படம் 
ராஜம்மாவுக்கு முதல் படமா யிருந்த போதிலும் , அவரது 
நடிப்பு மிகப் போற்றத்தக்கதாக அமைந்து விட்டது . அவர் 
சிறந்த வெற்றியை அடைவதற்கு அவருடைய சங்கீதமும் 
உதவியா யிருந்தது . 

மஹமது பீர் என்ற காலஞ் சென்ற பிரபல நடிகரை 
சென்னை வாசிகள் நன்கு அறிவர் . அவர் மேடையில் ஏறி 


ஆதரவின் 


காரணமாக 


K 


எம் . வி . ராஜம்மா 


31 


நன் 


விட்டால் போதும் , சபையோரை மெய்மறக்கச் செய்து 
விடுவார் . அவர் துக்கத்தி லாழ்ந்தால் நாமும் துக்கத்தி 
வாழ்ந்து போவோம் ; அவர் சிரித்தால் நாமும் சிரிக்க 
வேண்டும் ; அவர் அழுதால் நாமும் அழுதே ஆக வேண்டும் . 
இப்படியாக சபையோரைத் தம் நடிப்பு என்ற மந்திர சக்தி 
யின் மூலம் ஆட்டி வைத்து , 

வைத்து , நாடகாபிமானிகளின் 
மதிப்பைப் பெற்றிருந்தார் உன்னத நடிகர் மஹமது பீர் . 

அவர் தம் சொந்தக் கம்பெனியை ஆரம்பித்து , சென்னை 
யில் " சம்ஸார நௌகா கன்னட நாடகத்தை நடிப்பதற்கு 
ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் . இந்த சமயத்தில் தான் 

சம்ஸார நௌகா கன்னடப் படம் வெளி வந்தது . அப் 
படத்தில் எம் . வி . ராஜம்மா திறமையுடன் நடித்திருந்ததைக் 
கண்ட மஹமது பீர் அவரை தம் நாடகக் கம்பெனியில் ஒரு 
நிரந்தர நடிகையாக அமர்த்திக்கொண்டார் . 
பால்யத்தில் பள்ளிக்கூட நாடகங்களில் 

நடித்ததைத் 
தவிர ராஜம்மா வேறு தொழில் 

வேறு தொழில் நாடகங்களில் அதற்கு 
முன் நடித்தது கிடையாது . சம்ஸார நௌகா " மேடைக்கு 
வந்தது . 

சென்னை வாசிகளின் அளவற்ற பாராட்டுதலைப் 
பெற்றது . அந்த நாடகத்தில் கதாநாயகியாகத் தோன்றி 
நடித்த ராஜம்மாவின் நடிப்புத் திறமையை நானே நேரில் 
பார்த்து அப்பொழுது மிகப் புகழ்ந்திருக்கிறேன் . 
மஹமது 

பீர் கம்பெனியார் சென்னையிலேயே 
மாதங்கள் தங்கி , தொடர்ந்தாற்போல் , " சம்ஸார நௌகா , 
" கௌதம புத்தர் " ( ஷாஜஹான் , கிருஷ்ண லீலா , ” 

சதாரம் , " " பிரேம் லீலா ஆகிய பிரபல நாடகங்களை 
யெல்லாம் நடித்து ஏராளமான பொருளையும் , புகழையும் 
சம்பாதித்துக் கொண்டனர் . இந்த நாடகங்களி லெல்லாம் 
ராஜம்மாதான் கதாநாயகியாக நடித்துவந்தார் . அவருடைய 
புகழ் நாளுக்கு நாள் ஓங்கியது . 

சென்னை ஜயா பில்ம்ஸார் 1937 - ம் வருஷத்தில் கிருஷ்ண 
ஜராஸந்தா என்ற தெலுங்குப் படத்தைத் தயாரிக்கத் தொடங் 
கினர் . கன்னடப் படத்தின் மூலம் சினிமாவுக்கு வந்திருந்த 
ராஜம்மாவை மேற்படி பட முதலாளிகள் தங்கள் தெலுங்குப் 


32 


நட்சத்திர மாலை - 2 


படத்தில் பிரபல கங்கையாவுடன் கதா நாயகியாக நடிக்கச் 
செய்தனர் . இந்தப் படத்திற்கு நல்ல வசூல் கிடைத்தது . 
ராஜப் மா தமக்கு சம்ஸார நௌகாவில் கிடைத்த புகழை இப் 
படத்தில் பக்குவமாய்க் காப்பாற்றிக் கொண்டார் . 


ஜராஸந்தா முடிந்தவுடன் , 1933 ம் வருஷத்திலேயே 
ராஜம்மா , மோஹன மூவிடோன் கம்பெனியார் கல்கத்தாவில் 
தயாரித்த யயாதி தமிழ்ப் படத்தில் நடிக்கச் சென்றார் . எம் . 
எல் . டாண்டனால் டைரெக்ட் செய்யப்பட்ட இப்படத்தில் 
பி . யு . சின்னப்பா கதாநாயகனாக நடித்தது வாசகர்களுக்கு 
ஞாபகமிருக்கும் . ராஜம்மா முதன் முதலில் நடித்த தமிழ்ப் 

இதுதான் . இப்படத்தில் அவருடைய பேச்சு சர்வ 
சுத்தமாக இருக்கவில்லை யென்றாலும் அவர் இதர திறமைகள் 
மூலம் இப்படத்தில் பெயர் சம்பாதித்துக் கொண்டார் . 


படம் 


திக்குப் பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸாரின் வெற்றிப் 
படமான உத்தம புத்திரனிலும் , டி . கே . சகோதரர்கள் நடித்த 
குமாஸ்தாவின் பெண் படத்திலும் நடித்தார் . இவ்விரு படங் 
களும் ராஜம்மாவுக்கு நிரம்ப புகழைக் கொடுத்தன . ஆனால் 
பிறகு அவர் நடித்த மதனகாமராஜன் , அனந்தசயனம் ஆகிய படங் 
களில் அவருடைய நடிப்பு அவ்வளவு சோபிக்கவில்லை. 
அதனால்தானோ என்னமோ அவர் தமிழ்ப் படங்களில் நடிப் 
பதை கொஞ்சம் நிறுத்திக்கொண்டு , கன்னட தெலுங்குப் 

களில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் . 


படங்க 


பா 


ஸ்ரீ.கே. சுப்ரமண்யத்தின் கன்னட பிரஹலாதாவில் கயாது 
வின் பாத்திரம் அவருக்குக் கிடைத்தது . அதை நடித்து 
முடித்த பின்னர் 1943 - ம் வருஷத்தில் ராஜர்மா " 
விஜயா பில்ம்ஸ் 23 என்ற பேயருடைய சொந்த படத் 
தயாரிப்புக் கம்பெனியை ஸ்தாபித்தார் . முதல் படமாக 
ராதா ரமணவை கன்னட பாஷையில் தயாரிக்க ஏற்பாடு செய் 
தார் . ஜோதிஷ் வின் ஹாவால் டைரெக்ட் செய்யப்பட்ட 
இப்படத்தில் பி . ஆர் . பந்துலு உள்பட சம்ஸார நௌகா படத் 
தில் நடித்த நடிகர்களெல்லாம் நடித்தனர் . இப்படத்தை 
ஆரம்பித்தவுடன் பல திக்குகளிலிருந்தும் அவருக்கு இடை 
யூறுகள் கிளம்பின . ஆனால் அவர் தைரியமாக எல்லாவற் 


எம் வி . ராஜம்மா 


33 


றையும் சமாளித்துக் கொண்டு படத்தை வெற்றிகரமாய் 
வெளிக் கொணர்ந்து விட்டார் . 


ராதா ரமணா படம் கன்னட தேசத்தில் பிரமாத வெற்றி 
யைப் பெற்றதாகத் தெரிகிறது . தம் சொந்தப் படத்தில் 
வெற்றி பெற்ற ராஜம்மா , பின்னர் சாரதி பில்ம்வின் மாயா 
லோகம் தெலுங்குப் படத்திலும் , கலைவாணியின் அர்த்தநாசி 
தமிழ்ப் படத்திலும் நடித்தார் . இவ்விரு படங்களிலும் அவ 
ருக்கு சுமாரான பெயர் கிடைத்தது . கடைசியாக அவர் 
நடித்துள்ள படம் விஜயலஷ்மி . இப்படத்தில் அவருடைய பாத் 
திரம் நன்கு சோபித்தது . 

தற்போது ராஜம்மா வாஹினி பிக்சர்ஸின் யோகி வேமன்னு 
தெலுங்குப் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் . இப்படத் 
தில் அவருக்கு பிரமாதமான புகழ் ஏற்படுமென்று எதிர் 
பார்க்கப்படுகிறது . இதே சமயத்தில் அவர் ஞானசௌந்தரி , 
கோகுலதாஸி ஆகிய படங்களுக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக் 
கிறார் , 

நடிப்பு , பாட்டு , நடுத்தர உயரம் , பருமனில்லாத தேக 
அமைப்பு , கேமிரா கோணங்களுக்கு மிகத் தகுதியான 
வசீகரத் தோற்றம் , புகழ் பெற வேண்டுமென்ற ஆசை இவை 
யெல்லாம் ராஜம்மாவிடம் பொருந்தி யிருக்கின்றன . ஆக 
லால் அவர் எதிர் காலத்தில் மேலும் அதிகப் புகழ்பெறுவார் 
என்று எதிர்பார்க்கிறேன் . 


B 


ப 


மதுரகீதவாணி 


என் . ஸி . வஸந்தகோகிலம் 


வஸந்தகோகிலம் என்ற வெகு அழகான பெயர் யாரால் 

சிருஷ்டிக்கப் பட்டதோ எனக்குத் தெரியாது . ஆனால் 
கூர்ந்து கவனித்தால் இப்பெயரைச் சிருஷ்டித்தவருக்கு 
அசாத்தியமான கவிதா ஞானம் இருக்கவேண்டும் என்பதை 
அறியலாம் . கவிதை ஒருபுற மிருக்கட்டும் ; இப்பெயரின் 
உச்சரிப்பிலேயே சங்கீதம் நிரம்பி யிருப்பதைக் கவனியுங்கள் ! 

காமாக்ஷி " என்ற சாதாரணப் பெயருக்குப் பதில் 
வஸந்தகோகிலம் " என்ற கற்பனை நிறைந்த பெயரை அப் 
பாடகி சூட்டிக்கொண்டது , தாம் வஸந்தகால கோகிலமாக 
விளங்குகிறார் என்பதற்காகவா அல்லது விளங்கப்போகிறார் 
என்பதற்காகவா என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சியி லிறங்க 
வேண்டாம் . எப்படியாயினும் , " வஸந்தகோகிலம் " என்ற 
பெயர் என் . வி . வஸந்த கோகிலத்திற் கென்றே சிருஷ்டிக் 
கப்பட்டது போல இப்பொழுது தோன்றுகிறது . இந்தப் 
பெயர் அவருக்கு அவ்வளவு பரிபூரணமாய் பொருந்தி யிருக் 
கிறது . 

தமிழ் நாட்டில் மூன்று பெண்மணிகள் சங்கீதத்தில் 
இணையற்ற புகழுடன் விளங்குகின்றனர் . அவர்களுடைய 
கச்சேரிகளுக்கு அசாத்தியமான கூட்டம் ; அபரிமிதமான 
வசூல் . அவர்களுடைய இசைத் தட்டுகளுக்கு அபாரமான 
விற்பனை . ரேடியோ பெட்டிகளுள்ள இடங்களிலோ அவர் 
களுடைய பாட்டைக் கேட்பதற்காக தவிர்க்க முடியாத கூட் 
டம் ! இவ்விதம் பொது ஜனங்களின் அமோஹமான ஆதா 
வைப் பெற்றிருக்கும் மும்மணிகளில் ஒருவர்தான் வஸந்த 
கோகிலம் . சுமார் பத்து வருஷங்களுக்கு முன் அவரை 
அறிந்தவர்கள் சொற்பப் பேர்களே ; ஆனால் இன்றைய 
தினமோ அவரை அறியாதவர்கள் தான் சொற்பப் பேர்களாக 
இருக்கின்றனர். இந்த சொற்ப காலத்திற்குள் அவர் விடா 


என் . வி . வஸந்தகோகிலம் 


35 


முயற்சியுடன் பாடுபட்டு ஒரு முன்னணிப் பாடகியாகி யிருக் 
கிறார் . 


வஸந்தகோகிலத்தின் பூர்வீகம் மலையாள தேசம் . கொச் 
சிக்கு சமீபத்திலுள்ள இருஞாலக்குடாதான் அவருடைய 
சொந்த ஊர் ஆகும் . ஆனால் அந்த ஊரைப் பற்றியோ, அல் 
லது அந்த தேசத்தைப் பற்றியோ அவருக்கு ஒன்றுமே தெரி 
யாது . அவர் பிறந்து வளர்ந்த தெல்லாம் நாகப்பட்டினத்தில் , 
ஆதலால் அதையே தம் சொந்த ஊராகக் கருதுகிறார் வஸந்த 
கோகிலம் . 


தாயார் 


இந்த ஊரில் ஸ்ரீ ஜாலரா கோபாலய்யர் என்ற சங்கீத 
வித்வான் ஒரு சங்கீதப் பள்ளிக்கூடத்தை நடத்திவந்தார் . 
அவருக்குப் பிறகு இப் பள்ளிக்கூடத்தை 

அவருடைய 
மாப்பிள்ளையான ஜாலரா வெங்கட்டராமய்யர் இன்றைய தின 
மும் நடத்தி வருகிறார் . வஸந்தகோகிலத்தையும் , புல்லாங் 
குழல் டி . ஆர் . மஹாலிங்கத்தையும் ஏக காலத்தில் தமிழ் 
நாட்டிற்கு அளித்த பெருமை இப் பள்ளியையே சேரும் . 

வஸந்தகோகிலம் இரண்டு மூன்று வயதுக் குழந்தையாக 
இருந்தபோதே அவருடைய 

இறந்து விட்டார் . 
ஆதலால் அவரையும் , அவருடைய தமையன் , தமக்கை ஆகிய 
மூவரையும் தகப்பனார் ஸ்ரீ கே . சந்திரசேகர ஐயர் செல்வமாக 
வளர்த்து வந்தார் . வஸந்தகோகிலத்திற்கு அதி மதுரமான 
சாரீரம் இருந்ததனால் அவர் தம் பெண்ணை ஜாலா கோபா 
லய்யரின் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து சங்கீதம் கற்கச்செய்தார் . 

சில வருஷ சிக்ஷைக்குப் பின்னர் வஸந்தகோகிலம் 
இசைத் தட்டுகளில் பாடவேண்டுமென்ற எண்ணத்துடன் 
1936 - ம் வருஷத்தில் சென்னைக்கு வந்தார் . 

மதறாஸ் 
யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ் கார்பொரேஷன் கோஷ்டியினர் தங் 
கள் நவீன சதாரம் படத்திற்காக கல்கத்தாவுக்குப் புறப்பட்டுக் 
கொண்டிருந்த சமயம் அது . அவர்கள் ஒரு சிற்றுண்டி 
விருந்தை நடத்தினர் . அந்த விருந்தின் முடிவில் வஸந்த 
கோகிலம் தம் முதல் கச்சேரியை செய்தார் . 

இந்தக் கச்சேரிக்குப் பிறகு வஸந்தகோகிலம் சென்னை 
யிலேயே தங்கி தம் சங்கீதத் திறமையை அபிவிருத்தி செய்து 


36 


நட்சத்திர மாலை - 2 


கொண்டார் . 1938 - ம் வருஷத்தில் சங்கீத வித்வத் சபையார் 
( மைசூர் யுவராஜா தலைமையில் ) நடத்திய சங்கீதப் போட்டி 
யில் அவர் கலந்து கொண்டார் . வஸந்தகோகிலத்திற்கு இப் 
போட்டியில் முதற் பரிசு கிடைத்தது . இரண்டாவது பரிசு 
யாருக்குக் கிடைத்தது என்று நினைக்கிறீர்கள் ? இப்பொழுது 
பிரபல நடிகையாக விளங்கி வரும் வஸுந்தரா தேவிக்குத் 


தான் ! 


பலரது 


சங்கீத வித்வத் சபைப் போட்டியில் அவர் பாடிப் பரிசு 
பெற்றது 

கவனத்தைக் கவர்ந்தது . " யுனைடெட் 
பில்ம்ஸ் என்ற ஒரு படக் கம்பெனியை ஆரம்பித்திருந்த 
கோவிந்தராம் என்பவர் தம் " மோக்ஷம் தமிழ்ப் படத்திற் 
காக வஸந்தகோகிலத்தையும் , வஸுந்தராவையும் ஒப்பந்தம் 
செய்து கொண்டார் . ஆனால் இந்தப் படம் தயாரிக்கப்படவே 
யில்லை . மைசூரிலுள்ள ஸ்டுடியோவில் படத்தைத் தயாரிப் 
பதற்காக நடிக கோஷ்டியினரை பங்களூருக்கு அழைத்துச் 
சென்றுவிட்டு , படமுதலாளி மாயமாய் மறைந்தார் . திரும்ப 
ஊர்வந்து சேருவதற்கு நடிகைகள் கை வளையல்களையும் , 
நடிகர்கள் இதரபொருள்களையும் விற்றுப் பணம் சேர்க்க 
வேண்டியதாயிற்று ! 

சங்கீதப் போட்டியில் பரிசு பெற்றதன் விளைவாக அவ 
ருடைய 

பாட்டுகளை இசைத்தட்டுகள் மூலம் வெளியிட 
ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் கம்பெனியார் முன் வந்தனர் . 

எனக்குன்னிருபதம் என்ற பாட்டுள்ள வஸந்த கோகிலத் 
தின் முதல் இசைத்தட்டு 1938 - ம் வருஷத்தில் வெளிவந்தது . 
இந்த இசைத்தட்டு மிக இனிமையாக அமைந்து போனது , 
அவரது 

எதிர்காலப் புகழிற்கு அஸ்திவாரக் கல் நாட்டியது 
போலாயிற்று . 


வஸந்தகோகிலத்தின் இனிய சங்கீதத்தைக் கேட்டு 
மயங்கிப் போனவர்களில் டைரெக்டர் வி . கே . சாச்சியும் 
ஒருவராவர் . இங்கிலாந்திலிருந்து அப்பொழுதே திரும்பி 
யிருந்த அவர் சந்திரகுப்த சாணக்யா படத்தைத் தயாரிப்பதற்கு 
ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் . வஸந்த கோகிலத்தைத் 
தேடிப்பிடித்து நேரில் பார்த்தபோது , சாயாவின் வேஷத்தை 
நடிப்பதற்கு அவசியமான காத்திரமான தேக அமைப்பு 


என் . வி . வஸந்தகோகிலம் 


37 


படமான 


வஸரு 


களின் 


அவருக்கில்லாதது கண்டு ஸ்ரீ . சாச்சி ஏமாற்றமே அடைந் 
தாராம் . எனினும் அவருடைய சங்கீதத்தை உத்தேசித்தே 
வஸந்தகோகிலத்தை ஸ்ரீ . சாச்சி அப்படத்திற்காக அமர்த்திக் 
கொண்டாராம் . 

சாணக்யா படத்தில் வஸந்தகோகிலத்தின் நடிப்பு புகழக் 
கூடியதாக இருக்கவில்லை. ஆனால் ஸ்ரீ . சாச்சி எதிர்பார்த்த 
படியே அவர் சங்கீதத்தில் நல்ல பெயர் வாங்கிக்கொண்டார் . 
" பந்தமற்றே " என்ற பாட்டை அவர் இனிமையாகப் பாடி 
யிருக்கிறார் . 
இரண்டாவது 

வேணுகானத்திலும் 

ந்த 
கோகிலத்தின் நடிப்பில் அபிவிருக்தி ஏற்படவில்லை. ஆனால் 
அவர் இப்படத்தில் பாடியிருக்கும் பாட்டுகள் மட்டும் ரஸிகர் 

கவனத்தைக் கவர்ந்தன . " எப்போ வருவாரோ ” 
என்ற பாட்டு மிகப்பிரசித்தி பெற்றது . 

அடுத்தபடியாக நடித்த கங்காவதார் படத்தில் , பாட்டு 
விஷயத்தில் வஸந்தகோகிலம் மற்றுமோர் படி மேலேறினார் . 
அவருடைய நடிப்பிலும் சிறிது அபிவிருத்தி காணப்பட்டது . 

பின்னர் அவர் நடித்த ஹரிதாஸ் படத்தில் அவருடைய 
நடிப்பு அவரது மற்ற படங்களை யெல்லாம்விட நன்கு அமைந் 
தது . பாடுவதற்கு அதிக சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை 
யென்றாலும் கொடுத்த பாட்டுகளை பாராட்டத்தக்க முறையில் 
பாடியிருக்கிறார் . ஆனால் அதன் பிறகு அவர் தோன்றிய 
வால்மீகி , குண்டலகேசி ஆகிய இரு படங்களிலும் விஷயம் இதற்கு 
மாறாயிருந்தது . 

வால்மீகியில் அவர் நாரதர் வேஷத்தை 
ஏற்றுக் கொண்டிருந்தது 

சகிக்க முடியாமலிருந்தது . 
குண்டலகேசியிலோ அவருடைய நடிப்பு , பாட்டு , வேஷம் 
எல்லாமே மோசமாயிருந்தது . அடுத்த படியாக அவர் 
ஆண்டாள் , பக்த சபரி ஆகிய படங்களில் நடிக்கப் போவதாகத் 
தெரிகிறது . 

வஸந்தகோகிலம் சினிமாவில் நடித்து வருகிறார் என்ற 
போதிலும் ஒரு பெரிய சினிமா நக்ஷத்திரமாக வேண்டு 

எண்ணம் அவருக்கில்லையாம் . ஒரு இணையற்ற 
சங்கீதவிதுஷி ஆகிவிட வேண்டுமென்பதே 

அவருடைய 
வாழ்க்கை லக்ஷியமாம் . அவருக்கு பாடமட்டுமல்லாது , 


மென்ற 


38 


நட்சத்திர மாலை - 2 


அதன் 


மிருகங்கம் உள்பட பல வாத்யங்களை வாசிக்கவும் தெரியுமாம் . 
தற்போது அவருக்கு சினிமா உலகைவிட சங்கீத உலகி 
லேயே அதிக மதிப்பைப் பெற்றிருக்கிறார் . இந்த மதிப்பு 
திர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று தாராளமாய் 
எதிர்பார்க்கலாம் . 

வஸந்தகோகிலத்தின் இசைத்தட்டுகள் ஏராளமாக 
விற்பனையாகி வருகின்றன . இவைகளுள் " ஆனந்த நடனம் " 
என்ற இசைத்தட்டு மற்றவைகளை விடப் பன்படங்கு அதிக 
விற்பனையாகி யிருக்கிறதாம் . சுவாமி சுத்தானந்த பாரதி 
யாரின் சாஹித்யங்களில் வஸந்தகோகிலத்திற்கு அலாதியான 
விருப்பம் . 

காரணமாகவே அவர் சுவாமிகளின் 
பல உருப்படிகளைப் பாடிப் பிராபல்யப்படுத்தி இருக்கிறார் . 
கவி சுப்ரமண்ய பாரதியாரின் வாழ்க்கையையும் , தியாகங்களை 
யும் சித்திரிக்கும் (சுத்தானந்த பாரதியாரால் பிரத்தியேகமாய் 
தயாரிக்கப்பட்ட ) பாட்டு , வஸந்தகோகிலத்தால் இசைத் 
தட்டில் பாடப்பட்டு சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது . 
ந்தகோகிலம் தாராள 

உடையவர் என்று 
தெரிகிறது . அவர் பல ஸ்தாபனங்களுக்கும் கைங்கரியங் 
களுக்கும் கச்சேரிகள் செய்து உதவி யிருக்கிறார் . இலங் 
கையில் சில மாதங்களுக்கு முன் தமிழர் சங்கம் ஒன்று 
ஆரம்பிக்கப்பட்டிருப்பது அவர் செய்த உதவியின் பேரில் 
தான் என்பது குறிப்பிடத்தக்கது . சமீபத்தில் மஹாத்மாஜி 
சென்னைக்கு விஜயம் செய்தபோது வஸந்தகோகிலம் 

ஸந்தகோகிலம் அவரைத் 
தரிசித்து , கூடிய சீக்கிரத்தில் ரூ.50,000 நன்கொடை 
அளிப்பதாக வாக்களித்திருக்கிறாராம் . 


வஸந்த 


மனது 


வஸந்தகோகிலம் இந்தியா பூராவிலும் சுற்றி கச்சேரிகள் 
செய்திருக்கிறார் . அவர் 1945 - ம் வருஷத்தில் இலங்கைக்குச் 
சென்று , பத்தே நாட்களில் ஐந்து கச்சேரிகளைச் செய்து 
விட்டு பிரமாதமான புகழுடன் திரும்பியிருக்கிறார் . 

கும்பகோணத்திலுள்ள தமிழ் நாடு கலை முன்னேற்றக் 
கழகத்தின் இரண்டாவது ஆண்டு விழா 28-9-1945 - ந் தேதி 
யன்று நடைபெற்றது . அந்த விழாவின் போது இக் கழகத் 
தின் சார்பாக சங்கீத வித்வான் டைகர் வரதாச்சாரியார் 


என் . வி . வஸந்தகோகிலம் 


39 


வஸ் 


வஸந்தகோகிலத்தின் சங்கீதத்தை பாராட்டி , மதுரகீத 
வாணி என்ற பட்டத்தை வழங்கினார் . 

சுமார் ஐந்தடி உயரமும் , மா நிறமும் உள்ள வஸந்த 
கோகிலம் 1921 -ம் வருஷத்தில் பிறந்தவராவார் . அவருக்கு 
பால்யத்திலேயே விவாஹம் ஆகிவிட்டது . ஆனால் குழந்தை 
கள் கிடையாது . தற்போது கோயமுத்தூரை அவர் தம் 
வாசஸ்தலமாக்கிக் கொண்டிருக்கிறார் . 

ஸந்தகோகிலத்திற்கும் நாகரீக உலகிற்கும் நெருங்கிய 
சம்பந்தம் இருந்து வந்த போதிலும் , அவர் மிகுந்த கடவுள் 
பக்தியும் , வைதீக வழக்கங்களும் உடையவராய் காணப்படு 
கிறார் . 

படங்களில் வரும் அமிதமான காதல் காட்சிகளைப் 
பற்றிக் கேட்கும் போதே அவர் " சிவ சிவா ! " என்று காதைப் 
பொத்திக் கொள்ளுகிறார் . என்னைக் கேட்டால் , இதுவரை 
அவருடைய எண்ணங்களுக்கும் , குணத்திற்கும் ஏற்ற பாத் 
திரங்கள் அவருக்குக் கொடுக்கப்படாத காரணத்தினால்தான் 
அவருடைய நடிப்பு விசேஷமாக சோபிக்கவில்லை 

என்று 
கூறுவேன் . அவருடைய சங்கீதத்தையும் சினிமா உலகம் 
இதுவரை பூராவாகப் பயன்படுத்திக் கொள்ள வில்லை என்பது 
என் குறை . அவர் அடுத்தாற்போல் நடிக்கப்போகும் பக்த 
சபரி " மூலம் இவ்விரு குறைகளும் நீங்கிப்போகும் என்று 
நான் எதிர்பார்க்கிறேன் . 


டி . வி . குமுதினி 


ந்த உலகத்தில் பிறந்தபோது கொஞ்சம் பொறுமையுட 
னிருந்து , ஒரு மூன்று மணி நேரம் கழித்துப் பிறந்திருப் 
பாரானால் , இப்பொழுது ஒரு ராணியாக இருக்கவேண்டியவர் 
டி . வி . குமுதினி. இப்பொழுது கூட ஒன்றும் குறைந்து 
போகவில்லை . சினிமாவில் அவருக்கு ராணியாக நடிக்கும் 
சந்தர்ப்பங்கள் முன்பே கிடைத்திருக்கின்றன . ஸ்ரீ முருகன் 
படத்திலோ அவர் ஒரு கடவுளாகவே தோன்றுகிறார் ! 

நள வருஷம் புரட்டாசி மாதம் 27 - ந் தேதி வெள்ளிக் 
கிழமையன்று கார்த்திகை நக்ஷத்திரத்தில் , 

நக்ஷத்திரத்தில் , திருவாங்கூர் 
சமஸ்தானத்தில் பிறந்தவர் டி . வி . குமுதினி. அதே சமஸ் 
தானத்தில் அதே தினத்தில்தான் கார்த்திகை திருநாள் மஹா 
ராணியும் பிறந்தார். மஹாராணி காலையில் ஆறு மணிக்குப் 
பிறந்தார் ; ஆனால் குமுதினியோ அதற்கு மூன்று மணி நேரம் 
முன்பாகவே இவ்வுலகில் ஜனித்துவிட்டார் . ஆனால் குமு 
தினியோ அதற்கு மூன்று மணி நேரம் முன்பாகவே இவ் 
வுலகில் ஜனித்துவிட்டார் . சுமார் மூன்று மணி நேரம் 
முந்திக் கொண்டதற்காக மஹாராணிக்கும் குமுதினிக்கும் 
வாழ்க்கையில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது 
பாருங்கள் ! 

குமுதினியின் சொந்தப் பெயர் காந்திமதி என்பதாகும், 
மாத்ரு பூமி படத்தில் நடிக்க வந்தவுடன் டைரெக்டர் எச் . 
எம் . ரெட்டி இப்பெயரை மாற்றி " குமுதினி " என்ற 
அழகிய பெயரை அவருக்குக் கொடுத்தார் . அப்படத்தில் 
குமுதினி நடித்திருக்கும் பாத்திரத்தின் பெயரும் அதுவே . 
குமுதினியின் சொந்த ஊர் திருவாங்கூர் சமஸ்தானத்தி 
லுள்ள ஆத்தங்கல் என்ற கிராமமாகும் . 

வடம ஐயர் ஜாதியைச் சேர்ந்த குமுதினியின் தகப்பனா 
ரான வீரமணி ஐயர் கோர்ட்டில் ஒரு சிறிய உத்தியோ 
கத்திலிருந்தார் . குமுதினியுடன் பிறக்தவர் ஒரே ஒரு 


டி . வி . குமுதினி 


41 


காலம் 


சிக்ஷை 


தமையன் மட்டும்தான் . தமையன் ஹரிஹர ஐயர் தற் 
போது சென்னையில் சங்கீத வாத்தியாராக இருந்து வருகி 
றார் . குமுதினியின் தகப்பனார் சங்கீதத்தில் மிகுந்த பிரியம் 
உடையவர் . 

அவரே பாட்டுகளை இயற்றுவதும் பாடுவதும் 
உண்டாம் . அவர் குமுதினிக்கு நான்கு வயதானபோது 
காலமானார் . அதன் பிறகு இக்குடும்பம் திருவனந்தபுரத்திற் 
குச் சென்று வசிக்கலாயிற்று . 

குமுதினி சிறு வயதிலே திருவனந்தபுரப் பள்ளிக்கூட 
மொன்றில் சேர்ந்து மலையாள பாஷையில் ஐந்தாவது வகுப்பு 
வரையில் படித்தார் . அவரது தாய் பாஷையும் மலையாளந் 
தான் . பிறகு வயது வந்தபின் தான் தமிழ் பாஷையையும் 
எழுதப் படிக்கக் கற்றுக்கொண்டார் . 

குமுதினிக்கு எட்டு வயது நிரம்பியதும் ஐயாச்சி பாக 
வதர் என்பவரிடம் வாய்ப்பாட்டு சொல்லிக்கொள்ள ஆரம்பித் 
தார் . ஒன்றரை வருஷம் அவரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்ட 
பின்னர், அனந்த பாகவதர் என்பவரிடம் இரண்டு வருஷ 
சொல்லிக்கொண்டார் . 

பனிரண்டாவது 
வயதில் குமுதினி கச்சேரி செய்வதற்குப் புறப்பட்டார் . 

ஒரு தடவை அவர் மதுரையில் சேர்ந்தாற்போல் நான் 
கைந்து கச்சேரிகளைச் செய்வதற்காக அந்நகரத்திற்குச் சென் 
றார் . அதன் பின்னர் குமுதினி மதுரையை தம் வாசஸ்தல 
மாக்கிக் கொண்டு விட்டார் . 

அவருடைய பதின்மூன்றாவது வயதில் குமுதினி எம்.வி. 
வெங்கடேஸ்வர ஐயரின் இரண்டாவது மனைவியாக ஆனார் . 
அவர் அந்தச் சமயத்தில் மதுரைக்கு அருகாமையிலுள்ள 
ஒரு கிராமத்கில் குடியேறி யிருந்தார் . பிறகு ஸ்ரீ ஐயர் 
மதுரையில் ( இப்பொழுது " தினமணி டாக்கீஸ் " என வழங் 
கப்படும் ) மீனாக்ஷி சுந்தரம் டாக்கீஸின் மானேஜரானார் . அப் 
போது அந்தத் தியேட்டரில் நடந்த கலாட்டாக்களை அடக்கு 
வதற்காகவே ஆஜானுபாகுவான ஐயர் மானேஜராக்கப் பட்டா 
சாம் ! குமுதினுக்கு இதுவரை புத்திர பாக்யம் ஏற்படவில்லை . 

மதுரையில் வசித்தபோது , குமுதினி இரண்டு வருஷ 
காலம் பெண்களுக்குப் பாட்டுச் சொல்லிக்கொடுத்து வந்தார் . 


42 


நட்சத்திர மாலை - 2 


" ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் " கம்பெனியின் ஏஜெண்டான 
ஸ்ரீ . சாரங்கபாணி நாயுடு என்பவர் , அவரை பங்களூருக்கு 
அழைத்துச் சென்று அவரது குரலை இசைத்தட்டில் பதிவு 
செய்தார். சரளி முதல் வர்ணம்வரை உள்ள சங்கீத ஆரம்ப 
பாடங்களை அவரும் நாகசாமி பாகவதரும் சேர்ந்து , குருவும் 
சிஷ்பையுமாகப் பாடிப் பதிப்பித்திருக்கின்றனர் . பிறகு சில 
தனிப் பாட்டுகளையும் அவர் இசைத்தட்டுகளில் பாடியிருக் 
கிறார் . 

குமுதினியின் சங்கீதத் திறமையை அறியவந்த மதுரை 
முருகனட 

ன டாக்கீஸார் அப்போது தயாரித்து வந்த துள மிதாஸ் , 
உஷா கல்யாணம் ஆகிய படங்களிலும் நடிக்கும்படிச் 
கேட்டுக் கொண்டனர் . அப்போது குமுதினிக்கு சினிமாவில் 
நடிக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்கவில்லை யாதலால் 
தானாக அவரைத் தேடி வந்த ஒரு நல்ல சினிமா சந்தர்ப் 
பத்தை அவர் நழுவ விட்டுவிட்டார் . 

ஆனால் பிறகு , குமுதினியின் குடும்பத்தில் பல சிக்கல் 
கள் ஏற்பட்டு சிதா ஆரம்பித்தது . ஒரு கிரிமினல் வழக்கின் 
காரணமாக பல கஷ்டங்கள் ஏற்பட்டன. அதோடு பணக் 
கஷ்டங்களும் சேர்ந்து கொண்டனவாம் . சினிமாவில் சேர்ந் 
தாவது சர்பாதித்துக் கடன்களைத் தீர்த்துக் கொள்ளலாம் 
என்ற எண்ணத்துடன் அவர் இத்தொழிலில் பிரவேசித்தார் . 

வருஷம் நவம்பர் மாஸத்தில் டைரெக்டர் எச் . 
எம் . ரெட்டியும் , ஏ . எல் . ஆர் . எம் . கம்பெனியின் மானேஜரா 
யிருந்த ராம்தாஸும் தங்கள் மாத்ரு பூமி படத்திற்கு கதாநாயகி 
யைத் தேர்ந்தெடுப்பதற்காக மதுரைக்கு வந்திருந்தனர் . இந்த 
வேஷத்தை ஏற்றுக் கொள்பவருக்கு சங்கீதத் திறமையோடு 
கூட வீரமாக நடிக்கக் கூடிய திறமையும் இருக்க வேண்டு 
மென்று அவர்கள் எதிர்பார்த்தனர் . மதுரையில் பல நடிகை 
களைப் பார்த்து நிராகரித்த பின்னர் , அவர்கள் குமுதினியைப் 
பற்றிக் கேள்விப்பட்டனர் . பிறகு அவரை நேரில் பார்த்து 
விட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . 

எச் . எம் . ரெட்டி தேர்ந்தெடுத்த நக்ஷத்திரம் அவரு 
டைய நம்பிக்கையைப் பூர்த்தி செய்தது . தம் முதல் பட 
மான மாத்ரு பூமி மூலமே குமுதினி ஒரு பிரபல நக்ஷத் 


1935 - ம்வ 


டி . வி . குமுதினி 


43 


திரமாகி விட்டார் . இப்படத்தில் குமுதினி ஏற்றுக்கொண் 
டிருக்கும் பாகத்தை சாதாரணமாக எல்லா நடிகைகளும் 
நடித்து விட முடியாது . இதை 

சினிமா ரவிகர்களும் 
உணர்ந்தேதான் அவருக்கு அமோஹமான வாவேற்பளித்த 
னர் போலும் . 


மாத்ரு பூமியில் குமுதினி திறமையுடன் கத்திச்சண்டை 
போட்டிருக்கிறரல்லவா ? படத்தில் நடிக்க வந்தபோது 
அவர் அது போன்ற கத்தியை கையால் தொட்டது கூட 
கிடையாது . மலையாளத்திலிருந்து நாராயண 

நாயர் என் 
வரவழைத்து , கத்திச்சண்டை போடுவதற்கு அவ 
ரிடம் கற்றுக்கொண்டார் . 


பவரை 


ஒரு நாள் அவரும் ஸ்ரீ.நாயரும் கத்திச்சண்டை போட் 
டுப் பழகிக் கொண்டிருந்த போது , ஸ்ரீ நாயரின் கையிலிருந்த 
கத்தி கை நழுவி கீழே விழுந்து விட்டது . அபஜெயக்தை 
அளித்த இந்தக் கத்தியை நான் இனிமேல் உபயோகிக்கப் 
போவதில்லை என்று ஸ்ரீ . நாயர் தெரிவித்து , குமுதினியைப் 
பாராட்டி , அக்கத்தியை அவருக்கே ஞாபகார்த்தமாக அளித்து 
விட்டார் . அக்கத்தியை குமுதினியின் வீட்டில் இப்பொழு 
தும் பார்க்கலாம் . 

மாத்ரு பூமி படத்திற்காகவென்றே குமுதினி முதன் முத 
லாக குதிரை சவாரியும் கற்றுக்கொண்டார் . 
கப்பட்ட குதிரை 

சவாரிக் காட்சிகள் ஏனோ படத்தில் 
சேர்க்கப்படவில்லை . 


ஆனால் எடுக் 


வேஷத்திற்குப் பொருத்தமான ஒரு கதாநாயகியைத் 
தேர்ந்தெடுப்பதில் ஸ்ரீ.ரெட்டிக்கு இருந்த அக்கரை பின்ன 
ரும் நீடித்திருந்தது . அவர் எடுத்துக்கொண்ட அதிக சிரத் 
தையின் விளைவாக குமுதினிக்கு முதல் படத்திலேயே பொறா 
மைப் படத்தக்க அவ்வளவு வெற்றி கிடைத்தது . 

மாத்த பூமியில் குமுதினி பாடியிருக்கும் பாட்டுகளும் 
ரஸிகர்களின் கவனத்கை வெகுவாகக் கவர்ந்தன. 
ஜென்ம பூமி , அன்னையின் காலில் விலங்குகளோ ” ஆகிய 
இரண்டு பாட்டுகளையும் அவர் இனிமையாகவும் , உணர்ச்சி 


நட்சத்திர மாலை - 2 


மிகு கியுடனும் பாடியிருக்கிறார் . இந்தப் பாட்டுகள் இசைத் 
தட்டுகளிலும் வெளி வந்திருக்கின்றன. 

மாத்ரு பூமி படம் வெளி வந்து பிரபலம் அடைய ஆரம் 
பித்ததும் குமுதினி பல ஊர்த் தியேட்டர்களில் நேரில் 
காட்சி அளிக்க வேண்டியதாயிற்று . திண்டுக்கல்லில் இப் 
படம் ஓடிக்கொண்டிருந்த போது குமுதினி மேடைமீது ஒரு 
நாள் தோன்றினார் . அதைத் தொடர்ந்து அவர் பல தினங் 
கள் தினசரி நேரில் தோன்றிக் கொண்டிருக்கும்படி செய்து 
விட்டனர் அந்த ஊர் சினிமா ரஸிகர்கள் . 

மாத்ரு பூமியைப் பார்த்த ரகர்கள் குமுதினியின் அடுத்த 
படம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண் 
டிருந்தனர் . முருகன் டாக்கீஸார் அவருக்கு தியாகராஜ 
பாகவதருடன் அசோக் குமாரில் கதாநாயகியாக நடிக்கும் சந்தர்ப் 
பத்தை அளித்தனர் . இப்படத்தில் அவருடைய நடிப்பும் ,, 
பாட்டும் கச்சிதமாக இருக்கின்றன . ஆனால் மாத்ரு பூமி யவ் 
வளவு இப்படத்தில் அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப் படாத 
தால் ரவிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் . 

அசோக் குமாரில் நடித்த பின்னர் குமுதினியை பக்ஷிராஜா 
பில்ம்ஸார் 1941 ம் வருஷத்தில் தங்கள் சாயா தமிழ்ப்படத்தில் 
கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . இப்படத் 
தில் மீண்டும் அவருக்கு கத்திச்சண்டை குதிரை சவாரி முத 
லிய சாமர்த்தியங்களுக் கெல்லாம் நிறைய இடம் இருக்கும் 
என்று எதிர்பார்க்கப்பட்டது . இப்படத்தில் மாத்ரு பூமியை 
விட அதிகமான புகழைச் சம்பாதித்துக் கொண்டு விடுவ 
தென்று தீர்பானிக்கார் குமுதினி . அதற்கான எல்லா 
முயற்சிகளையும் செய்தார் . சன்னை பாடி கார்ட்ஸ் மைதா 
னத்தில் தேர்ந்த காசாரி ஒருவரிடம் அவர் முப்பத்தொன் 
பது நாட்களுக்கு தினசரி காலையில் , குதிரை சவாரி செய் 
வதில் பயிற்சி பெற்று வந்தார் . கடைசி நாளன்று , மைதா 
த்கிற்கு வெளியில் சவாரி செய்து பார்ப்பதற்காக குமு 
தினியை காசார் வெளியே குதிரையுடன் அழைத்து வந்தார் . 
குமுதினி எறிக்கொண்டிருந்த குதிரை திடீரென்று எதையோ 
பார்த்து மிரண்டு , கட்டுக்கடங்காமல் முரட்டுத்தனமாய் பாய்ந் 
தோட ஆரம்பித்ததாம் . சரி ; இன்று நாம் செத்தோம் ? 


டி . வி . குமுதினி 


45 


காரணமாக 


என்று குமுதினி தீர்மானித்துக்கொண்டு விட்டாராம் . ஆனால் 
நல்ல வேளையாக அக் குதிரையை அந்தக் காசாரி வழி 
மறித்து நிறுத்தி அவரைக் காப்பாற்றினாராம் . 

குமுதினி எடுத்துக்கொண்ட இவ்வளவு சிரமமும் சாயா 
படத்திற்குப் பயன் படாமற் போய்விட்டது வருந்தத்தக்கது . 
ஸென்ட்ரல் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்டு வந்த இப் படம் 
கொஞ்ச நாள் ஷூட்டிங் நடந்த பின்னர் டைரெக்டருக்கும் 
முதலாளிக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் 
நிறுத்தப்பட்டுவிட்டது . 

இதன் பிறகு 1944 - ம் வருஷத்தில் அவர் பக்த காளத்தி 
படத்திற்காக அமர்த்திக் கொள்ளப்பட்டார் . இந்தப் படம் 
சமீபத்தில்தான் வெளிவந்திருக்கிறது .. 

இப் படம் 

படம் பல 
அம்சங்களில் மோசமாய் இருந்ததோடு குமுதினிக்கும் நல்ல 
பெயர் கிடைக்கவில்லை. கொஞ்ச நஞ்சமாவது புகழ் 
அடைந்து விடப் போகிறாரே என்று ஒளி , ஒலிப்பதிவுகள் 
சரியாக குறுக்கே நிற்கின்றன . இதன் பின்னர் அவர் 
ஸ்ரீ முருகன் , சுலோசன ஆகிய இரு படங்களில் சிறிய பாத்திரங் 
களில் தோனறியிருக்கிறார் . இவைகளைப் பற்றியும் பிரமாத 
மாகச் சொல்லுவதற்கில்லை. 

அசோக் குமாரில் நடித்துக் கொண்டிருந்தபோது குமு 
தினிக்குத் தம் சங்கீதத்தை மேலும் விருத்தி செய்து 
கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவே , அவர் 
ஆலத்தூர் சகோதரர்களில் மூத்தவரான ஸ்ரீ சுப்புவிடம் சில 
காலம் சங்கீத சிக்ஷை பெற்றார் . 

குமுதினி அகில இந்திய ரேடியோவில் பல தடவைகள் 
பாடியிருக்கிறார் . சமீப வருஷங்களாக அவர் சங்கீதக் கச் 
சேரிகள் செய்வதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் . 
அடிக்கடி அவர் கச்சேரிகள் செய்து பல மெடல்களையும் , 
பாராட்டுதல்களையும் பெற்றிருக்கிறார் . இப்பொழுது கூட 
அவருடைய கச்சேரிகளில் ரலியர்கள் " 

மாத்ரு பூமி 
பாட்டுகளைக் கேட்டு வருகின்றனராம் . 

சாதாரணமாக , படங்களில் நீந்த வேண்டிய காட்சி 
வரும்போது , முழங்கால் அளவுள்ள ஜலத்தில் நீத்தவைத்துப் 


46 


நட்சத்திர மாலை - 2 


படம் பிடிக்கிறார்களல்லவா ! ஆனால் இந்தமாதிரிக் காட்சிகளை , 
நிஜமான சமுத்திரத்திலேயே குமுதினியை நீந்தச் சொல்லி 
படம் பிடிக்கலாம் . சமுத்திரக் கரையில் உள்ள ஊரைச் 
சேர்ந்தவராதலால் குமுதினிக்கு நன்றாக நீந்தத் தெரியுமாம் . 

சிவந்த நிறமும் , நடுத்தர உயரமும் உடைய குமுதினி 
நெஞ்சழுத்தம் உடையவர் என்பதைத் தெரிந்து கொள்ளலாம் . 
அவர் வீரம் நிறைந்த பாத்திரங்களை நடிப்பதில்தான் தமக்கு 
அதிக இஷ்டம் என்று கூறுகிறார் . சென்னையில் வீட்டை 
வாங்கிக் கொண்டிருக்கும் நக்ஷத்திரங்களில் குமுதினியும் 
ஒருவராவார் . 

குமுதினி தற்போது பிரதி பிக்சர்ஸார் தயாரித்து 
வரும் மாளவிகா தமிழ்ப் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் . 
அவர் கற்றுக் கொண்டிருக்கும் வித்தைகள் , கற்றுக்கொள்ள 
விரும்பும் வித்தைகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் இந்தப் படத்தி 
லாவது தகுந்த 

சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறதா என்று 
பார்ப்போம் . 


d 


BEST 


எள் . பி.எல் . தனலஷ்மி 
சினிமா உலகில் நடித்திருக்கும் -- நடித்துக் கொண்டிருக்கும் 

நடிகைகளுள் , பிறருக்குத் தகுந்த மரியாதை கொடுத்து , 
திரும்ப அதைவிட அதிக மரியாதையை சம்பாதித்துக் 
கொள்ளுவதில் ஒருவருக்கு நோபல் பரிசு ” 

கொடுப்ப 
தாயிருந்தால் அதைக் கட்டாயம் எஸ் . பி . எல் . தனலக்ஷ் 
மிக்கே கொடுத்தாக வேண்டும் . 

சாதாரணமாக ஒரு தமிழ் நடிகைக்கு இரண்டு படங் 
களில் சேர்ந்தாற்போல் கதாநாயகி வேஷம் கிடைத்து விட் 
டாலே அவர்களுடைய கழுத்துக்கு ஒரு தினுசான வலிப்பு 
வந்துவிடும் . அதுவும் இப்படங்களுக்கு நல்ல 
ஏற்பட்டுவிட்டாலோ அவர்களுடைய பேச்சு , நடத்தை இவை 
எல்லாவற்றிலுமே ஒரு " திடீர் " மாறுதலைக் காணலாம் . 
மற்றும் இரண்டு படங்களில் நடித்து , சொந்தத்தில் ஒரு 
பங்களாவையோ மோட்டாரையோ வாங்கிக்கொண்டு விட்டா 
சென்றால் சொல்லவே சாத்தியமிராது . தினசரி பார்த்து , 
பழகி , உதவி செய்த நண்பர்களைக் கூட , " உங்களை எங்கோ 
பார்த்தமாதிரி யிருக்கிறது . ஆனால் , ஞாபகத்திற்கு வா 
வில்லையே " என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள் ! 


வசூலும் 


நாடகக் 


இதுபோன்ற கர்விகள் நிரம்பிய நக்ஷத்திர மண்டலத்தில் 
தனலக்ஷிமி ஒரு தனிப்பிறவி . அவரை எனக்கு சுமார் 10 
வருஷ்காலமாய்த் தெரியும் . " இன்றொரு மாதிரி ; நாளை 
ஒரு மாதிரி என்று அவர் நடந்து கொண்டதில்லை. 
பத்திரிகைக் காட்சி , ஷூட்டிங் ஆரம்பவிழா , 
கொட்டகை, அல்லது வேறு எந்த இடத்திலானாலும் சரி : 
தனலக்ஷ்மி தமக்குத் தெரிந்தவர்கள் யாரையேனும் பார்க்க 
வேண்டியது தான் தாமதம் : அவருடைய 

கைகள் , ஒரு 
மலர்ந்த புன்னகை பின் தொடர , தாமாக நமஸ்காரம் செய் 
யும் . இதை நாம் வெறும் கூழைக்குப் பிடு " என்று கருது 
வது தவறு . அவர் எவ்வளவு மரியாதையோடும் அன்போடும் 
கும்பிடுவதாக நமக்குத் தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு 


48 


நட்சத்திர மாலை - 2 


அந்தக் குணங்கள் அவரிடம் படிந்திருப்பதை நாம் பழகும் 
போது தெரிந்து கொள்ளலாம் . 

தனலக்ஷ்மி தஞ்சாவூரைச் சேர்ந்த செல்வாக்கு மிகுந்த 
ஒரு சங்கீதக் குடும்பத்தில் பிறந்தவர் . சங்கீதம் குஜலாம்பாள் 
என்றால் அந்தக் காலத்தில் தெரியா தவர்களே இருக்கமாட் 
டார்கள் . சங்கீதத்தில் அவர் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். 
அவருடைய ஐந்தாவது (கடைசிப் ) புத்திரிதான் தனலக்ஷ்மி . 
தனலக்ஷ்மியின் முதல் தமக்கை மகள் தான் 

சினிமா 
நடிகை டி . எஸ் . தமயந்தி . இரண்டாவது தமக்கை மகள் தான் 
பிரபல டி . ஆர் . ராஜகுமாரி . 

தனலக்ஷ்மியுடன் பிறத்த சகோதரர்களும் ஐவராவர் . 
இவர்களில் இருவர் தான் இப்பொழுது உயிருடனிருக்கின் 
றனர். சில மாதங்களுக்கு முன்பு தான் இவருடைய மூத்த 
சகோதரரான பாலு காலமானார் . அவர் தனலக்ஷ்மியின் குடும் 
பத்திற்கு ஒரு தூண் போல் இருந்து வந்தார் . எனவே அவரது 
மரணம் தனலக்ஷ்மிக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டுபண்ணி 
யிருப்பதில் ஆச்சரியமென்ன ? 

தாயார் சங்கீத விதுஷியாக இருந்தமையால் அவரது 
பெண்களுக்கு அதி பால்யத்திலேயே சங்கீத சிக்ஷை ஏற்படுத் 
தப்பட்டது . உமையாள்புரம் கல்யாணராமய்யரிடம் தன 
லஷ்மி வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டார் . 13 வயது நிரம்பு 
வதற்குள்ளேயே பாட்டுக் கச்சேரி செய்யப் புறப்பட்டார் . 
பிறகு சங்கீதத்தைக் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்கொண்டு 
கதா காலக்ஷேபம் செய்வதி லிறங்கினார் . 

. 

அவருக்குக் 
கொஞ்சம் வீணையும் வாசிக்கத் தெரியும் என்பதை அறிய 
ஆச்சரியப்பட்டேன் . 

சகோதரிகள் அனைவருக்குமே சங்கீதம் , நாட்டியம் , 
கதா காலக்ஷேபம் போன்ற கலைகளில் தேர்ச்சி இருந்த 
தென்றாலும் , தனலக்ஷ்மிதான் அந்தக் குடும்பத்திலிருந்து 
முதன் முதலில் சினிமாவுக்கு வந்தவர் . அவரைப் பின் 
பற்றியே தமயந்தியும் , ராஜகுமாரியும் சினிமாவுக்கு வந்தனர் . 
1935 - ம் வவருஷத்தில் சென்னையில் 

ஸ்தாபிக்கப்பட்ட 
நேஷனல் மூவிடோன் ஸ்டுடியோ தன் முதல் படமான போர் 


எஸ் . பி . எல் . தனலக்ஷ்மி 


49 . 


வதி கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது . 
ஸ்டுடியோ சொந்தக்காரரான ஸ்ரீ . மாணிக்கம் செட்டியார் 
என்பவர் நடிகர்களைத் தேர்ந்தெடுப்பதற்காக தஞ்சாவூருக்கு 
விஜயம் செய்திருந்தார் . அப்பொழுது கச்சேரிகள் செய்து 
வந்த தனலக்ஷ்மியைப்பற்றி கேள்விப்பட்டு அவரை தம் படத் 
தில் பார்வதியாக நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் 
ஸ்ரீ . செட்டியார் . மேற்படி படத்தில் தனலக்ஷ்மியின் நடிப்பு 
கூடிய வரையில் திருப்திகரமாய் அமைந்தது . அதன் பயனா 
தொடர்ந்தாற்போல் " வஸந்தசேனா " வில் நடிப்பதற்குச் சந் 
தர்ப்பம் கிடைத்தது . 

சினிமாவுக்குப் புதியவரா யிருந்த தனலக்ஷ்மிக்கு ராஜா 
சாண்டோவுடன் 

மேற்படிப் படத்தில் நடித்தது மேலும் ஒரு 
புதிய அனுபவமாகவே இருந்திருக்கும் . ராஜா சாண்டோ 
ஒரு உன்னத நடிகர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் . 
அவரிடம் பொம்மை யைக் கொடுத்தால் கூட அதை அற்புத 
மாய் நடிக்கச் செய்யும் திறமை அவருக்குண்டல்லவா ? தன 
லக்ஷ்மியை அவர் இந்தப் படத்திற்காக கசக்கிப் பிழிந்து 
வேலை வாங்கி யிருக்கிறார் என்பது படத்தைப் பார்த்தாலே 
தெரியும் . ஒரு குறிப்பிட்ட நடிப்போ முகபாவமோ சரியாக 
அமையா விட்டால் போனால் போகிறது என்று 
மாட்டாராம் . அது சரிவர அமையும் வரை மேலே செல்லவே 
மாட்டார் ! 
வஸந்தசேனா " படத்தில் தன லக்ஷ்மி ராஜா 

சாண் 
டோவை கையில் கடிப்பதாகக் காட்டப்படுகிற தல்லவா ? 
இக்காட்சியைத் தயாரிக்கும் போது முதலில் தனலக்ஷ்மி 
ராஜாவைக் கடிப்பதுடோல பாவனை செய்து நடித்தாராம் . 
ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டதாம் . 

ரத்தம் 
வரும்படி நிஜமாகவே கடிக்க வேண்டும் ! இல்லை யென்றால் 

வேணுமானால் கடித்துக் காட்டட்டுமா ? ” என்று 
பயமுறுத்தினாராம் அவர் . பிறகு தனலக்ஷ்மி நிஜமாகவே 
"வெடுக்கென்று கடித்தாராம் . ராஜா வலியைப் பொருட்படுத் 
தாமல் உத்ஸாகமாக நடித்தாராம் ! 
lisa வஸந்தசேனா" விற்குப் பிறகு தனலக்ஷ்மி " சௌபாக்ய 
வதி ” தமிழ்ப்படத்தில் கதா நாயகியாக நடித்தார் . பிறகு 


நான் 


50 


நட்சத்திர மாலை - 2 


நாதஸ்வர வித்வான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை 
நடித்த 

காளமேக ” த்தில் மோஹனாங்கியாகவும் , " தேச 
பக்தி தமிழ்ப் படத்தில் கலாவதியாகவும் நடித்தார் . இந்த 
இரண்டு படங்களும் பண வசூலிலும் சரி ; இதர அம்சங்களி 
லும் சரி ; சாதாரணமாகவே இருந்தன . அதனால் தனலஷ் 
மிக்கும் அதிகப் புகழ் கிடைக்க வசதி ஏற்படவில்லை . இருந்த 
போதிலும் ஏதோ தம் வரையில் சாத்தியமான அளவு நடித்து 
தம் பெயர் மறைந்து போகாமல் காப்பாற்றிக் கொண்டார் . 


ஆனால் 


மனச் சோர்வுற்றிருந்த அவருக்கு " பிரபாவதி " யில் ஒரு 
நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது . இப்படத்தில் கதாநாயகியின் 
வேஷத்தை அவர் அநுபவித்து நடித்திருக்கிறார் . 
அந்த வேஷம் அவருடைய வயதுக்குப் பொருத்தமான தல்ல 
வாதலால் நடிப்பு பூரண சோபையை அடையவில்லை என்ப 
தைக் குறிப்பிட வேண்டும் . இப்படத்தில் அவருடைய 
பாட்டு இனிமையாக அமைந்திருக்கிறது . ஹிந்தி மெட்டில் 
அவரால் பாடப்பட்டிருக்கும் " ஜெகதாம்பிகையே என்ற 
பாட்டை சாதாரணமாய் எல்லோர் வாயிலும் நாம் கேட்கி 
றோம் . 


தனலக்ஷ்மி தற்போது கிருஷ்ணா பிக்சர்ஸின் " கிருஷ்ண 
பக்தி யில் நடித்துக்கொண் டிருக்கிறார் . 


சென்ற பத்து வருஷ காலமாய் சினிமாவிலுள்ள ஆர்வம் 
காரணமாக நிறுத்தியிருந்த சங்கீதக் கச்சேரிகளை தனலக்ஷ்மி 
இப்பொழுது மறுபடியும் தொடங்கி இருக்கிறார் . சங்கீத 
வித்வான் குன்னக்குடி வெங்கட்டராமய்யரிடம் 

மீண்டும் 
சிக்ஷைபெற்று , முதல் கச்சேரியை சென்ற வருஷம் விஜயதசமி 
யன்று சென்னையை அடுத்த வடபழநியாண்டவர் சந்நிதானத் 
தில் ( தமயந்தியுடன் கூட ) அரங்கேற்றினார் . இந்த வைப 
வத்தை அவர் மிக சிறப்பாகக் கொண்டாடினார் . இப்பொழுது 
தனலக்ஷ்மியும் , தமயந்தியும் சேர்ந்து சங்கீதக் கச்சேரிகள் 
செய்து வருகின்றனர் . காலக் கிரமத்தில் இவ்விருவரும் 
சங்கீத மேடையில் நல்ல புகழ் சம்பாதித்துக் கொள்வார்கள் 
என்று எதிர்பார்க்கிறேன் . 


எஸ் . பி . எல் . தனலக்ஷ்மி 


51 


தியாகராயநகரின் எல்லையில் தேனாம்பேட்டையில் ஒரு 
சிறிய கோயில் இருக்கிறது . இக் கோயிலுள்ள தேவதை மிக 
சக்திவாய்ந்த தெனறு தன லக்ஷ்மி நம்புகிறார் . அதன் காரண 
மாகவே அவர் , " அலையிலமர்ந்தாள் " என்ற மேற்படி அம்ம 
னின் பெயரை தியாகராயநகரில் தாம் கட்டிக் கொண்டிருக் 
கும் பங்களாவுக்குச் சூட்டி யிருக்கிறார் . 

தனலக்ஷ்மிக்கு இப்பொழுது வயது 32 ஆகிறது . 7 வது 
வகுப்பு வரையில் பள்ளியில் படித்திருக்கிறார் . ஆங்கிலம் , 
தெலுங்கு ஆகிய பாஷைகளைப் பேசினால் புரிந்து கொண்டு 
விடுவாராம் . மா நிறமும் , சுமாரான முக வெட்டும் உடைய 
தன லக்ஷ்மிக்கு அவருடைய வயதுக்கும் , தேற்றத்திற்கும் 
பொருத்தமான வேஷங்கள் கிடைத்தால் அவர் அதிகப் 
புகழை அடையக் கூடும் . 


A 


1 


4 


சாதா 


சண 


2 


டி . எஸ் . தமயந்தி 
பிரஜோத்பக்தி வருஷத்தில் 

வருஷத்தில் பிறந்தவர்கள் மலடாய் 
இருக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. 

வருஷத்தில் பிறந்தவர்க ளெல்லாம் சாதாரணமாய்த் 
தான் இருப்பார்கள் என்று நினைப்பதும் தவறு . மன்மத 
வருஷத்தில் பிறந்த கோர முகங்களை நானே பார்த்திருக் 
கிறேன் . இதே போலத்தான் ராக்ஷஸ வருஷத்தில் பிறந்த 
டி . எஸ் . தமயந்தி மருண்ட பார்வையும் , பயந்த சுபாவமும் 
உடையவராக இருக்கிறார் ! 

எஸ் . பி . எல் . தனலக்ஷ்மியின் அக்காவான சரஸ்வதி 
அம்மாளின் புத்திரிதான் தமயந்தி . சரஸ்வதி அம்மாள் 
வாய்ப் பாட்டு , வீணை , பரத நாட்டியம் , கதா காலக்ஷேபம் 
ஆகிய அனைத்திலும் தேர்ந்தவரா யிருந்தார் . 

யிருந்தார் . ஆதலால் 
தமயந்திக்கு சிறு பெண்ணாக இருக்கையிலேயே சங்கீதத் 
துடன் தொடர்பு ஏற்பட்டது . பள்ளிக்கூடத்தில் படித்த 
படியே தம் ஒன்பதாவது வயதில் தஞ்சை ராமஸ்வாமி 
ஐயரிடம் வீணை வாசிக்கக் கற்றுக்கொண்டார் . பிறகு 
உமையாள்புரம் கல்யாணராமய்யரிடம் 

வாய்ப் பாட்டில் 
சிக்ஷை பெற்றார் . அதோடு தமயந்தி பரத நாட்டியம் ஆடவும் 
கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் . ஆனால் அக்கலையில் அவர் 
தொடர்ந்து அக்கரை செலுத்தாமல் விட்டுவிட்டார் . இவ் 
விதமாக அவர் சங்கீத , நாட்டியப் பயிற்சிகளில் அதிக கவனம் 
செலுத்த வேண்டி யிருந்ததால் பள்ளிப் படிப்பை ஐந்தாவ 
தோடு நிறுத்திக்கொண்டு விட்டார் . 

தமயந்தி சிவந்த மேனியும் , மெலிந்த தேகமும் , இயற்கை 
அழகும் வாய்ந்தவர் . அவரது முகத்தோற்றம் சினிமாப் 
படங்களுக்கும் ஏற்றதாயிருக்கிறது . ஆதலால் 1935 - ம் 
வருஷத்தில் , தனலஷ்மியை " பார்வதி கல்யாண த்திற்குத் 
தேர்ந்தெடுத்த மாணிக்கம் செட்டியார் , தமயந்தியை அதே 
படத்தில் ரதியாக நடிக்க ஒப்பந்தம் செய்து கொண்டார் . 
அவருக்கு அப்பொழுது வயது பத்தொன்பது . 


டி . எஸ் . தமயந்தி 

53 
" பார்வதி கல்யாணத்தில் அவருடைய நடிப்பு பரவா 
என்று 

சொல்லக்கூடிய மாதிரியில் இருந்தது . 
ஆதலால் மயூரா பில்ம்ஸார் தங்கள் சமூகப் படமான 
அதிர்ஷ்டத்திற்கு அவரை ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . 
இப்படத்தில் அவர் நடிப்பு நன்றாய் அமைந்திருந்தது . 
கே . ஆர் . செல்லமும் அவரும் மயிரைப் பிய்த்துக் கொண்டு 
சண்டை போடும் காட்சி தத்ரூபமாக இருந்தது ! 

. பின்னர் தமயந்தி " மணிமேகலை ” தமிழ்ப் படத்தில் 
மணிமேகலா தேவியாகவும் , தேச பக்தி ” தமிழ்ப் படத்தில் 
ராணியாகவும் நடித்தார் . இவ்விரண்டு படங்களிலும் அவரது 
பாகம் அதிகமாய் சோபிக்கவில்லை. பிறகு வந்தது " காலேஜ் 
குமாரி . இப் படத்தின் மூலம் அவர் பட ரஹிகர்களின் 
மனதைப் பெரிதும் கவர்ந்தார் . பின்னர் நடித்த படம் " கங்கா 
வதாரம் . ” இப் படத்தில் அவர் பார்வதி வேஷத்தில் தோன்றி 
யிருக்கிறார் . கடைசியாக அவர் நடித்துள்ள படம் “ விகடயோகி " 
ஆகும் . இப்படத்தில் அவருக்கு ஒரு நாகரீக வேஷம் அளிக் 
கப்பட்டிருக்கிறது . இவ்வேஷத்தின் மூலம் மீண்டும் அவருக்கு 
நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது . தமயந்தி தற்போது 
கிருஷ்ணா பிக்சர்ஸாரின் “ கிருஷ்ண பக்தி " யில் நடித்துக்கொண் 
டிருக்கிறார் . 

தமயந்தி நடித்த படங்களை யெல்லாம் ஆராய்ந்து பார்க் 
கும்போது , அவரது நடிப்பும் அழகும் புராணப் படங்களை 
விட சமூகப் படங்களிலேயே நன்கு சோபித்திருப்பதை அறிய 
லாம் . நம் பட முதலாளிகள் நிறைய சமூகப் படங்களைத் 
தயாரித்து , தமயந்திக்கும் அவைகளில் நிறைய சந்தர்ப்பங்கள் 
கொடுத்தால் அவர் இன்னும் அதிகமான புகழைச் சம்பாதித் 
துக் கொள்ள முடியும் . 

தம் சின்னம்மா ( தனலக்ஷ்மி ) வுடன் சேர்ந்து சினிமா 
வுக்கு வந்தது போலவே அவருடன் சேர்ந்தே வசித்து 
வருகிறார் . சமீபத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்தே குன்னக் 
குடி வெங்கட்டராமய்யரிடம் சிக்ஷை பெற்று , சேர்ந்தே இப் 
பொழுது கச்சேரி செய்யப் புறப்பட்டிருக்கிறார்கள் . 

தமயந்தி தம் தாயாருக்கு ஒரே பெண் . அதேபோல 
அவருக்கு 5 வயதுடைய ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாள் . 


5 


நட்சத்திர மாலை - 2 


" மஹாமாயா படத்தில் மாயாவின் புத்திரியாக சூடிகையாய் 
நடிக்கிறதே ஒரு சிறு பெண் , அது , தமயந்தியின் பெண் தான் 
பேபி குசலகுமாரிக்கு கிருஷ்ண பக்தி " யில் நடிக்க இப் 
பொழுது , சந்தர்ப்பமளிக்கப் பட்டிருக்கிறது . 

தமயந்திக்கு தற்போது வயது 30 ஆகிறது . ஆனால் 
அவ்வளவு மதிப்பிட அவருடைய தோற்றம் இடமளிக்காது . 
தயமான சாரீரத்தை உடைய தமயந்தி மிகுந்த முயற்சி 
எடுத்துக் கொண்டாரானால் சங்கீத மேடையில் நல்ல புகழ் 
பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன் . 


எம் . ஆர் . சந்தானலக்ஷ்மி 
தமிழ் சினிமா உலகில் சேர்ந்தாற்போல் ஒரு பத்து வருஷத் 
திற்கு பிரபலமாக 

இருக்கும் நடிகைகள் சொற்பப் 
பேர்களே . சில நடிகைகள் மளமள வென்று ஒன்றிரண்டு 
வருஷங்களில் புகழேணியின் உச்சியை அடைவார்கள் . பிறகு 
அவர்கள் எத்தனை வேகத்தில் புகழ் அடைந்தார்களோ அதை 
விட அதிக வேகத்தில் அவர்களுடைய பெயர் மறைந்து 
போகும் . ஆனால் , எம் . ஆர் . சந்தானலக்ஷ்மியின் விஷயம் 
அப்படிப்பட்டதல்ல . அவர் 1934 - ம் வருஷத்தில் சினிமா 
உலகில் பிரவேசித்தார் , அது முதல் இடைவிடாது இன்று 
வரை சுமார் 20 படங்களில் நடித்திருக்கிறார் . " அம்பிகாபதி " 
ஒன்றைத் தவிர மற்ற படங்களிலெல்லாம் அவர் சாதாரண 
மாகவேதான் நடித்திருக்கிறார் என்று சொல்லவேண்டும் .. 
இருந்தபோதிலும் அவர் இன்னும் பத்து வருஷங்கள் 
நடித்துக் கொண்டிருந்தாலும் அவரது நடிப்பிலோ பாட் 
டிலோ தமிழ்ப்பட ரஷிகர்கள் சலிப்புக் கொள்ளமாட்டார் 
கள் போலிருக்கிறது . 

சந்தானலக்ஷ்மியுடன் சினிமாவுலகிற்கு வந்த பல நடிகை 
களின் பெயர்கள் மறைந்து , மறக்கப்பட்டும் விட்டபோது , 
இவருக்கு மட்டும் ஸ்திரமான ஸ்தானம் இருந்து வருவதன் 
ரகஷியமென்ன என்ற கேள்வி உடனே பிறக்கத்தான் செய் 
யும் . இந்தக் கேள்வியின் பதிலில்தான் ஒரு பெரிய தொழில் 
ரகஸியமும் அடங்கிக் கிடக்கிறது . 

உப பாத்திரங்களாயிருந்து கதாநாயகிகளாக உயர்ந்தவர் 
களும் சரி ; நேராக கதாநாயகி ஸ்தானத்தைப் பெற்றவர் 
களும் சரி ; ஒரு படத்தில் கொஞ்சம் புகழ் கிடைத்தவுடன் 
கதா நாயகிக்குக் குறைந்த எந்தப் பாத்திரத்தையும் இனி 
ஏற்றுக் கொள்ளுவதில்லை ” என்று சபதம் செய்துகொண்டு 
விடுகிறார்கள். தம் உடற் கூறும் , தோற்றமும் , வயதும் தாம் 
ஏற்றுக்கொள்ள விரும்பும் பாத்திரத்திற்கு பொருந்துமா 
என்ற சிந்தனையே இவர்களுக்குக் கிடையாது . அதன் விளை 
வாகவே கிழவி 

கிழவன் காதல் லீலைகளை யெல்லாம் 


IFE 


56 


நட்சத்திர மாலை - 2 


இருந்து 


பார்க்கும் தலைவிதி நமக்கேற்பட்டிருக்கிறது . இந்த தகாத 
பிடிவாதத்தின் காரணமாகத்தான் பல நடிகை 

கத்தான் பல நடிகைகள் சில படங் 
களில் நடிப்பதற்குள்ளாகவே புகழை இழந்து வெளியேற 
வேண்டியதாகி யிருக்கிறது . 

சந்தானலக்ஷ்மியோ இந்த முக்கிய தவறைச் செய்யாத 
தினால் தான் இன்றைய தினம் பட உலகில் பிரகாசித்து வரு 
கிறார் . இன்னமும் பிரகாசிக்க அருகதை உடையவராயும் 
இருக்கிறார் . தம் ஆரம்பப் படங்களில் அவர் கதாநாயகி 
யாகத்தான் தோன்றி வந்தார் . அதே வேஷத்தில் " அம்பிகா 
பதி " யில் மிகுந்த புகழையும் பெற்றார் . இருந்தபோதிலும் 
கதாநாயகி வேஷத்தில் மட்டும்தான் தோன்றுவது என்று 
அவர் சங்கல்பம் செய்துகொள்ள வில்லை. பிறகு வந்த படங் 
களில் அவர் தம் வயதுக்கும் தோற்றத்திறகும் ஏற்ற பாத் 
திரங்களை ஏற்று நடிக்கலானார் . அதனால் அவர் ரவிகர்களின் 
வெறுப்பிற்குப் பதில் நிரந்தர அபிமானத்தைப் பெற்றிருக் 
கிறார் . மேல் நாட்டு நடிகர்கள் பலரைப்போல் , உப பாத்திரங் 
களை நடித்த வண்ணமே புகழுடன் விளங்க முடியும் என்று 
அவர் நிரூபித்து விட்டார் . 

ரஸிகர்களின் நிரந்தர ஆதரவைப் பெற்றிருப்பதைப் 
போலவே பட முதலாளிகளின் இடைவிடாத ஆதரவையும் 
சந்தானலக்ஷ்மி பெற்றிருக்கிறார் . ஒரு படத்தில் தாயார் 
வேஷத்திற்கு ஒரு நடிகை தேவை என்று வைத்துக் கொள் 
ளுங்கள் . உடனே சந்தானலக்ஷ்மியின் பெயர்தான் முன்னால் 
நிற்கும் . அதன் பிறகுதான் மற்ற பெயர்கள் யோசிக்கப் 
படும் . இதன் காரணமாக அவர் பல படங்களில் தாயார் 
வேஷத்தில் தோன்றி யிருக்கிறார் . தாயார் வேஷம் சந்தான 
லக்ஷ்மியைப் போல் வேறு யாருக்கும் பொருந்தவில்லை என்று 
கூடச் சொல்லி விடலாம் . 


a 


படங்களில் தாயார் வேஷத்தில் அவர் நல்ல வெற்றி 
பெறுவதற்குக் காரணம் அவர் வாழ்க்கையிலும் ஒரு தாயா 
ராய் இருப்பது தான் என்று சொன்னாலும் பொருந்தும் .. 
சந்தானலக்ஷ்மிக்கு இரண்டு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் 
இருக்கின்றனர் . பதினான்கு வயதுடைய அவரது மூத்த 
பையன் ஐந்தாவது பாரத்தில் படித்து வருகிறான் . ஒன்பது 


எம் . ஆர் . சந்தானலக்ஷ்மி 


57 


வயதுடைய ஆண்டாளு என்ற அவருடைய புத்திரி அம் 
மாவைப்போலவே ஒரு பிரபல நடிகையாகிவிடக் கூடும் . 
தற்போது அவள் சங்கீதத்திலும் நாட்டியத்திலும் சிக்ஷை 
பெற்றுவருகிறாள் . மற்ற தாயார்களைப்போல் சினிமா நடிகை 
களுக்கு தங்கள் குழந்தைகளிடம் அந்தரங்கமான அன்பு 
டையாது என்ற 

பொதுவான அபிப்பிராயம் இருந்து 
வருகிறது . ஆனால் மற்ற தாயார்களுக்கு தம் குழந்தைக 
ளிடம் , சந்தானலக்ஷ்மி யவ்வளவு அன்பு இருக்காது என்று 
தான் நான் சொல்லுவேன் . 

பரிதாபி வருஷம் (1912 ) மாசி மாதம் 28 - ந் தேதியன்று 
பிறந்த சந்தானலக்ஷ்மிக்கு அவருடைய எட்டாவது வயதி 
திருமணம் நடந்துவிட்டது . 

பிராமண 
ஜாதியைச் சேர்ந்தவரான அவர் வைஷ்ணவ பிராமணரான 
எம் . ஆர் . துரைசாமி ஐயங்காரின் மனைவியானார் . அவருடன் 
கூடப்பிறந்தவர் ஒரே ஒரு தமையன் தான் . ஆனால் , அவரும் 
பால்யத்திலேயே வீட்டைவிட்டு எங்கோ போய்விட்டாராம் . 
இன்றுவரை அவரைப் பற்றிய தகவல் எதுவுமே கிடைக்க 
வில்லையாம் . 


சைவ 


SRI 


சந்தானலக்ஷ்மியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனை 
வருக்குமே சங்கீதம் பரம்பரை ஞானமாகக் கிடைத்திருந்த 
தாம் . அவருடைய 

தகப்பனாரான கல்கத்தா சுப்பய்யர் 
என்பவர் பிரபல சங்கீத வித்வான் பாலக்காடு அனந்தராம 
பாகவதருக்கு 

பின்பாட்டு பாடிக் கொண்டிருந்தாராம் . 
எனவே , சந்தான லக்ஷ்மிக்கும் பால்யத்திலிருந்தே சங்கீ 
தத்தில் பழக்கம் எற்பட்டதில் ஆச்சரிய மொன்றுமில்லை . 
சொந்த 

ஊர் கும்பகோணம் . இருந்தபோதிலும் , 
சந்தானலக்ஷ்மிக்கு மூன்று வயது ஆனபோதே அவருடைய 
பெற்றோர்கள் குடும்பத்துடன் சென்னைக்கு வந்து குடி 
யேறினர் . சென்னையில் அவர் மூன்றாவது வகுப்பு வரையில் 
பள்ளியில் படித்தார் . ஒரு வருஷ காலம் சாஸ் திரோக்தமான 
சங்கீதத்திலும் சிக்ஷை பெற்றார் . 

அவரது கணவருக்கோ நாடகத்தில் அசாத்தியமான 
பைத்தியம் . அதனால் எப்படியும் பனிரெண்டு வயதான தம் 


58 


நட்சத்திர மாலை - 2 


நாடக 


மனைவியை நாடகத்தில் சேர்த்துவிட்டால் , நல்ல புகழோடு 
பணமும் கிடைக்கும் என்று எண்ணலானா 

. இத்தகைய 
எண்ணங்கள் அவர் மனதில் உதயமான சமயத்தில் பக்கத்து 
வீட்டில் பபூன் சங்கரய்யர் குடியிருந்தார் . சங்காய்யருக்கு 
அப்பொழுது நாடக உலகில் இருந்த பெயரும் செல்வாக்கும் 
துரைசாமி ஐயங்காரின் எண்ணங்களுக்கு உரம் 
உறுதிப் படுத்தின. கடைசியில் , சங்கரய்யர் மூலமே தம் 
மனைவியை நாடகத்தில் கொண்டுபோய்ச் சேர்க்கும்படிச் 
செய்தார் . 

உலகில் பிரவேசித்த சந்தானலக்ஷ்மி முதன் 
முதலில் அல்லி நாடகத்தில் பாலபார்ட்டாக 

நடித்தார் . 
பின்னர் அவருக்கும் நாடகமேடை பிடித்துப்போய் விட்டது . 
ஆதலால் ஸ்பெஷல் நாடகங்களில் அவர் அடிக்கடி நடித்து 
வரலானார் . இலங்கை , ரங்கூன் முதலிய வெளி இடங் 
களுக்கும் சென்று நாடகங்களில் நடித்துப் புகழுடன் 
திரும்பி யிருக்கிறார் . 

இப்படியாக சுமார் ஒன்பது வருஷகாலம் நாடகமேடை 
யில் நடித்த பின்னர் சந்தானலக்ஷ்மி கிராமபோன் இசைத் 
தட்டுகளில் தம் குரலைப் பதிவு செய்ய முன்வந்தார் .. 
கொலம்பியா கம்பெனியார் தயாரித்து வெளியிட்ட " சத்திய 
வான் சாவித்திரி 

சாவித்திரி " நாடக செட் டில் சாவித்திரியாகப் 
பேசிப் பாடியிருப்பவர் சந்தானலக்ஷ்மி தான் . இது தவிர 
அவர் சில தர்க்கப் பாட்டுகளையும் இசைத் தட்டுகளில் பாடி 
யிருக்கிறார் . 

1934 - ம் வருஷத்தில் சென்னையில் ஸ்ரீ மீனாக்ஷி ஸினி 
டோன் கம்பெனியார் “ ராதா கல்யாணம் " என்ற தமிழ்ப் 
படத்தைத் தயாரித்துக் கொண்டிருந்தனர் . நாடக மேடை 
யில் ஹார்மோனியம் வாசிப்பதில் நிகரற்றவர் என்று பெயர் 
பெற்றிருக்கும் ஸ்ரீ . கே . எஸ் . தேவுடு அய்யர் மூலம் மேற்படி 
படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் . இப் 
படத்தில் கதாநாயகி 

ராதையின் வேஷம் அவருக்குக் 
கொடுக்கப்பட்டது . 

ராதா கல்யாணம் படம் வெளிவந்தது ; ஆனால் ஜனங்களின் 
ஆதரவு அதற்கு அதிகம் கிடைக்கவில்லை . சந்தானலக்ஷ்மியின் 

s 


எம் . ஆர் . சந்தானலக்ஷ்மி 

59 
நடிப்பும் அப்படத்தில் சாதாரணமாய்த்தான் இருந்தது . 
ஆனால் நல்ல வேளையாக , மற்ற பல நடிகைகளைப்போல் முதல் 
படத்துடனேயே மறைந்து போகும் துர்பாக்யம் அவருக்கு 
ஏற்படவில்லை . தொடர்ந்தாற்போல் சந்திரஹாஸா, கவிரத்ன காள் 
தாஸ் ஆகிய இரண்டு படங்களிலும் நடித்தார் . இவ்விரண்டு 
படங்களிலும் அவருக்கு சுமாரான 

பெயர் கிடைத்தது . 
ஆனால் , மேற்சொன்ன மூன்று படங்களிலுமே அவரது பேச் 
சில் பொதுவான குறை காணப்பட்டு வந்தது . அதாவது 
அவர் , நாடகமேடைப் பழக்கத்தின் காரணத்தாலோ என் 
னவோ , வார்த்தைகளைக் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே 
இழுத்துப் பேசிவந்தார் . 

பின்னர் வந்தது அம்பிகாபதி , அவருக்கு அதிருஷ்டத்தை 
யும் , அமோஹமான புகழையும் சம்பாதித்துக் கொடுப்ப 
தற்கு . இப்படத்தில் டைரெக்டரான எல்லிஸ் ஆர்.ட 
டங்கன் 
தாமே அவரது மேக்கப்பில் பிரத்தியேக கவனம் செலுத்தி , 
அவரை ஏழெட்டு வயது சிறியவராய் தோன்றும்படி செய் 
திருந்தார் . அவரது சம்பாஷணையிலிருந்த குறையும் நீக்கப் 
பட்டிருந்தது . எம் . கே . டி . பாகவதருடன் அவர் காதல் 
காட்சிகளில் ரொம்ப நன்றாய் நடித்துப் பெயர் பெற்றார் , 
படத்தில் அவர் பாடியிருக்கும் ஆதிபாஞ்ஜோதி யெனை ” 
என்ற பாட்டு இன்னமும் என் காதில் ஒலித்துக் கொண் 
டிருக்கிறது . 

அம்பிகாபதி படம் சந்தானலக்ஷ்மிக்கு அமைந்து போன 
படம் என்று சொல்லவேண்டும் . அதைப் பார்த்த ரவிகர் 
கள் அவர் மேன்மேலும் இதேபோல நடித்துப் புகழ்பெற 
வேண்டுமென்று விரும்பினர் . ஆனால் அந்தப் படத்தில் அவ 
ருக்குக் கிடைத்த அவ்வளவு புகழ் இன்று வரை அவர் நடித் 
திருக்கும் வேறு எந்தப் படத்திலும் கிடைக்கவில்லை. 

அம்பிகாபதிக்குப் பிறகு சந்தானலக்ஷ்மி இன்பசாகரன் தமிழ்ப் 
படத்தில் நடித்தார் அவர் சிரமப்பட்டது தான் மிச்சம் . 
இப்படம் துரதிருஷ்ட வசமாய் தீக்கிரையாகி விட்டது . 
பிறகு அவர் ஸென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரித்த பிரஹலாதாவில் 
லீலாவதியாகத் தோன்றியது 
தையே அளித்தது . இதைவிட அதிகமான ஏமாற்றத்தையும் 


சவபிகர்களுக்கு ஏமாற்றக் 


60 


நட்சத்திர மாலை - 2 


வெறுப்பையும் தந்த ஒரு காரியத்தை அவர் சதி முரளி படத்திற் 
காகச் செய்தார் . இப்படத்தில் அவர் ( மற்ற பிரபல நடிகை 
கள் செய்தது போலவே ) தாமும் கிருஷ்ணன் வேஷம் போட் 
டுக்கொண்டதை ரவிகர்கள் மிக வெறுத்தனர் . 

இவ்விரண்டு படங்களின் மூலமும் அவர் அடைந்த 
அபக்யாதியை ஆர்யமாலா , பிருதிவிராஜன் ஆகிய படங்கள் ஓரளவு 
சரிக்கட்டின . பின்னர் அவருக்கு தமிழறியும் பெருமாளில் நடிக்க 
வும் , பாடவும் நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தது . தாம் இழந்த 
புகழில் பெரும் பகுதியையும் அவர் இப்படத்தின் மூலம் 
திரும்பப் பெற்றுவிட்டார் . 

தமிழறியும் பெருமாளுக்குப் பிறகு சந்தானலக்ஷ்மி ஆராய்ச்சி 
மணி , தாசிப் பெண் , அருந்ததி , ராஜ ராஜேஸ்வரி , ஜெகதலப் பிரதாபன் , 
பக்தஹநுமான் , சாலிவாஹனன் , ஆரவல்லி , சுலோசன ஆகிய ஒன்பது 
படங்களில் நடித்திருக்கிறார் . இந்தப் படங்களிலெல்லாம் 
அவருடைய நடிப்பு பிரமாதமாய் புகழக்கூடியதாய் இல்லை 
என்றாலும் , மோசம் என்று வெறுக்கக்கூடிய மாதிரியிலில்லை . 
அவர் தற்போது மாடர்ன் பிக்சர்ஸ் மஞ்சுளாவிலும் மீனாக்ஷி 
பில்ம்ஸ் லஷ்மி விஜயத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் . 

பொதுவாக , சந்தானலக்ஷ்மியின் நடிப்பைப் பற்றிக் 
கூறுகையில் ஒன்றைக் குறிப்பிட வேண்டும் . எந்தப் படத்தி 
லும் அவர் ரவிகர்களுக்கு வெறுப்பு ஏற்படாதபடி ஓரளவுக்கு 
நடித்து மார்க் வாங்கி விடுகிறார் . அளவுக்கு அதிகமாகப் 
பாடி " சங்கீத விதுஷி ” என்ற பட்டத்தைப் பெறவேண்டும் 
என்ற ஆசை அவருக்குக் கிடையாது . ஒரு படத்தில் ஒன்று 
அல்லது இரண்டு பாட்டுகளைப் பாடுவதையே அவர் வழக்க 
மாய்க் கொண்டிருக்கிறார் . ஆனால் அந்த ஒன்று அல்லது 

ரண்டு பாட்டுகளை அதிக சிரத்தையுடன் மிக இனிமை 
யாகப் பாடிவிடுகிறார் . இவ்விதமாக வேஷப் பொருத்தம் , 
சுத்தமான பேச்சு , ஓரளவுக்குக் குறைவுபடாத நடிப்பு , இனி 
மையான பாட்டு ஆகியவை அவரிடம் ஒன்று சேர்ந்திருப்ப 
தன் காரணமாகத்தான் அவர் நீடித்த புகழுடன் விளங்கி 
வருகிறார் . 
அவருக்கு படமுதலாளிகள் 

இடைவிடாமல் நடிக்க 
சந்தர்ப்பம் அளித்து வருவதற்கு முக்கிய காரணமாக அவ 


Gாகவா 


61 


எம் . ஆர் . சந்தானலக்ஷ்மி 
ருடைய சகஜமான குணத்தையும் குறிப்பிட வேண்டும் . 
ஸ்டுடியோவில் உள்ள கூலி முதல் முதலாளிவரை யாவரிட 
மும் அவர் அதி சகஜமாய் பேசுவார் ; பழகுவார் . எண்ணி 
வார்த்தைகளைப் பேசும் சுபாவமுடையவர்களின் வாய்களைக் 
கூட பிடுங்கி , அவர்களை கலகலப்பாய் பேச வைத்து விடுவார் . 
சந்தானலக்ஷ்மி ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து விட்டால் அங்கு 
ஒரே கலகலப்பு ஏற்பட்டு விடும் . வேலையின் கடுமை மறைந்து 
போகும் ; தமாஷாக வேலை நடக்கும் . 


தமாஷாகப் பேசுபவர்களிடமும் , தமாஷாகப் பேசுவதி 
வதிலும் சந்தானலக்ஷ்மிக்கு ரொம்ப இஷ்டம் . சுருங்கச் 
சொல்ல வேண்டுமானால் , சேர்ந்தாற்போல் ஒரு மணி நேரம் 
அவரால் பேசாமல் இருக்கவே முடியாது . ஒரு சமயம் , ஒரு 
கண்டிப்பான ஸ்டுடியோ முதலாளி சந்தானலக்ஷ்மியை உத்தே 
சித்து , ஸ்டுடியோவில் யாரும் அநாவசியமாய்ப் பேசக் 
கூடாது என்று பொதுவாக ஒரு உத்தரவைப் பிறப்பித்தா 
ராம் . முடிவில் , இந்த உத்தரவை மீறிய குற்றத்திற்கு தாம் 
ஆளாவதற்குப் பதில் , அந்த உத்தரவு பிறப்பித்தவரையே இக் 
குற்றத்திற்கு ஆளாகும்படி செய்து விட்டாராம் சந்தான 
லக்ஷ்மி ! 

நக்ஷத்திரப் புகழை அடைந்திருக்கும் சந்தானலக்ஷ்மி 
யிடம் அகம்பாவத்தின் சாயையைக் கூடக் காண முடியாது . 
சிலரைப்போல அண்டை வீட்டுக்காரி வாழ்ந்தால் ஐந்து 
நாள் பட்டினி " கிடக்கும் குணம் அவரிடம் கிடையாது . 
தமக்குக் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி யடைகிறார் அவர் . 

மா நிறமும் , நடுத்தர உயரமும் உடைய சந்தானலக்ஷ்மி 
சிக்கனமாக செலவு செய்யும் வழக்கமுடையவர் . இந்த சிக் 
கனபுத்தி அவர் பால்யத்தில் பட்ட சிரமங்களின் பேரில் 2 
வானதாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன் . தம் சம்பாத் 
தியத்தைக் கொண்டு அவர் கோயமுத்தூரில் ஒரு அழகிய 
பங்களாவைக் கட்டிக்கொண்டிருக்கிறார் . சமீப வருஷங்கள் 
வரை சென்னை வாசியாக இருந்த அவர் தற்போது கோவை 
நகர் வாசியாக விளங்கி வருகிறார் . 

. 


ஜி . சுப்புலஷ்மி 
டைரெக்டர் கே . சுப்ரமண்யம் தயாரித்த பக்த சேதா ஒரு 

புரட்சிகரமான படமாகும் . ஒரு புது மாதிரியான கதையை 
ஒரு புதிய நடிகையையும் , இரண்டாந்தரமான இதர நடிக 
நடிகைகளையும் நடிக்கச்செய்து படமாகத் தயாரிக்க , உண்மை 
யில் , ஒருவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கவேண்டும் 
என்று யோசித்துப் பாருங்கள் . ஸ்ரீ . சுப்ரமண்யத்திற்கு 
அவ்வளவு தைரியம் இருக்கவே செய்தது . பக்த சேதா படம் 
ரஹிகர்களின் பேராதரவைப் பெற்றது . கே . சுப்ரமண்யத்தின் 

மூன்றாவது ( ஜி ) சுப்புலக்ஷ்மி ” யும் படத்தின் முதல் காட்சி 
முதலே ஒரு நக்ஷத்திரமாக மாறிவிட்டார் . ஆஹா! அந்த 
அதிருஷ்டக் கையின் மஹிமையை என்னவென்று சொல்லு 
வது ! சுப்ரமண்யத்திற்கு சேதா ஒரு தனிப்பட்ட வெற்றியை 
அளித்த படம் ; அதே போலத்தான் ஜி . சுப்புலக்ஷ்மிக்கும் ! 
சேதா வெளி வந்தவுடன் சுப்புலக்ஷ்மியின் பெயர் எங்கு 
பார்த்தாலும் அடிபட்டது . ரஹிகர்கள் 

ரவிகர்கள் சுப்புலக்ஷ்மியை 
வானளவாகப் புகழ ஆரம்பித்தனர் . 

முதல் படத்தின் மூலமே மிகப் பிரபலமடைந்த ஜி . சுப்பு 
லக்ஷ்மி அஷ்டசகஸ்ர ஐயர் ஜாதியைச் சேர்ந்தவர் . சொந்த 
ஊர் கணபதி அக்ரஹாரம் . இந்த ஊர் தஞ்சை ஜில்லாவில் 
திருவையாறுக்குச் சமீபத்திலிருக்கிறது . 1925m ஜுன் 
6s பிறந்த அவருக்கு ஒரு அண்ணனும் , ஒரு அக்காவும் 
இருக்கின்றனர் . சுப்புலக்ஷ்மிக்கு இன்னமும் விவாஹம் 
ஆகவில்லை. அவருடைய தகப்பனார் கணேசய்யர் , புதுக் 
கோட்டை ஆதி திவான் அனந்தய்யருடைய கொள்ளுப் 
பேரனாவார் . சுப்புலக்ஷ்மியின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் 
பலர் இப்பொழுது சென்னையில் உயர்ந்த பதவிகளில் இருந்து 
வருகின்றனர் . 

சுப்புலக்ஷ்மி சிறுவயதில் அந்த ஊர் போர்டு ஸ்கூலில் 
சேர்ந்து , மூன்றாவது பாரம் வரையில் படித்திருக்கிறார் . 
அவருக்கு இயற்கையாகவே சங்கீதத்தில் அதிக பிரியம் 
ஏற்பட்டது . அந்தப் பிரியம்தான் அவரை இன்று ஒரு 


ஊ 


ஜி . சுப்புலக்ஷ்மி 


63 . 


பாடகியாக்கி 

யிருக்கிறது . அவருக்கு முதன் முதலில் 
சங்கீதம் கற்றுக்கொடுத்த குரு யார் என்றால் ஸ்ரீ . கிராம 
போன் பெட்டியார்தான் ! பிறகு , ஒன்பதாவது வயதில் , ஆடு 
துறை பெருமாள் கோயிலைச் சேர்ந்த கைலாசம் பிள்ளை என்ற 
நாதஸ்வரக்காரரை வரவழைத்து , வீட்டிலேயே வசிக்கச் 
செய்து அவரிடம் சங்கீத சிக்ஷைபெற்று வந்தார். 48 

நான்கு வருஷ சிக்ஷைக்குப் பிறகு அவர் சாதாரணமாக 
கச்சேரி செய்யக்கூடிய அளவிற்கு சங்கீதம் கற்றுக்கொண்டு 
விட்டார் . ஒரு விஜயதசமி தினத்தன்று தஞ்சாவூர் காமாக்ஷி 
அம்மன் சன்னிதானத்தில் அவருடைய சங்கீதம் அரங் 
கேற்றப்பட்டது . 
வி . இந்த சமயத்தில் , சென்னையில் தீபம் பில்ம்ஸ் என்ற 
பெயருடைய ஒரு படக் கம்பெனியார் சித்ரா என்ற தமிழ் 
சமூகப் படத்தைத் தயாரித்துக் கொண்டிருந்தனர் . இக் 
கம்பெனியைச் சேர்ந்த நடராஜ பிள்ளை என்பவர் கும்ப 
கோணத்தில் வசித்துவந்த சுப்புலக்ஷ்மியைப் பற்றி அவர் 
கேள்விப்பட்டு , அவரைத் தம் படத்திற்காக ஒப்பந்தம் செய்து 
கொண்டு சென்னைக்கு அழைத்துவந்தார் . 

சித்ரா படம் நியூடோன் ஸ்டுடியோவில் சில ஆயிரம் 
அடிகள் நீளம்தான் தயாரிக்கப் பட்டது . ஆனால் அதற்குள் 
அக் கம்பெனியே முறிந்து போய்விட்டது. சுப்புலக்ஷ்மி 
ஊருக்குத் திரும்புவதா அல்லது சென்னையிலேயே தங்கி 
வேறு கம்பெனிகளில் முயற்சிப்பதா என்று யோசித்துக் 
கொண்டிருந்த சமயத்தில் பக்த சேதா படத்தைத் தயாரித்துக் 
கொண்டிருந்த ஸ்ரீ . கே . சுப்ரமண்யம் அவர்களின் தம்பியான 
ஸ்ரீ . கே . விஸ்வநாதன் சுப்புலக்ஷ்மியை பக்த சேதா படத்திற் 
காக ஒப்பந்தம் செய்து கொண்டார் . 
சேதா படத்திற்கு ஒப்பந்தமானவுடன் 

மணக்கால் 
சகோதரர்களில் ஒருவரான ஸ்ரீ . சிவராஜ ஐயரிடம் சங்கீத 
சிக்ஷையை ஆரம்பித்து சுமார் இரண்டு 

இரண்டு வருஷ 

வருஷ காலம் 
சொல்லிக்கொண்டார் . 


சேதா படத்தில் , சுப்புலக்ஷ்மி துரோணரின் பெண் 
சாந்தாவாக நன்கு நடித்திருக்கிறார் . இப்படத்தில் அவர் 


64 


நட்சத்திர மாலை - 2 


பாடியிருக்கும் கண்டேன் , " ( தேவா தேவா , ” “ ஏன் 
இன்னும் , 

சேவா சேவா ஆகிய பாட்டுகள் மிகப் பிரபல 
மாகி யிருக்கின்றன . இப் பாட்டுகளை அவர் இசைத்தட்டு 
களிலும் பாடியிருக்கிறார் . 

சேதா படம் அதிக பிராபல்யம் அடைந்ததன் காரண 
மாக அப் படத்தின் கதையை சென்னை ரேடியோக்காரர்கள் 
ஒரு மணி நேர நாடகமாக நடிக்கச்செய்து ஒலிபரப்பினர் . 
அந்த நாடகத்தில் சுப்புலக்ஷ்மி உள்பட மேற்படி படத்தில் 
நடித்த நடிகர்களனைவரும் பங்கெடுத்துக் கொண்டனர். தங்கள் 
சேதா 

நாடகத்தில் நடித்த சுப்புலக்ஷ்மியின் சங்கீதத் 
திறமையை அகில இந்திய ரேடியோக்காரர்கள் சரிவரக் 
கவனித்தனர் . அது முதல் அவர்கள் சென்னை திருச்சி நிலை 
யங்களில் அடிக்கடி பாடுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் 
அளித்து வருகின்றனர் . 

சேதாவுக்குப் பிறகு சுப்புலக்ஷ்மி , பேபி சரோஜா தம் 
பெற்றோர்களுடன் கூட நடித்த காமதேனு சமூகப் படத்தில் 
நடித்தார் . இப்படத்தில் அவருடைய பாட்டிற்கும் , நடிப்புத் 
திறமைக்கும் துளிக்கூடப் பொருத்த மில்லாத ஒரு மட்ட 
மான உப பாத்திரம் அவருக்கு அளிக்கப்பட்டது . 

அண்ணா சுப்ரமண்யம் சுப்புலக்ஷமியை புகழேணியில் 
ஏற்றிவிட்டார் . ஆனால் தம்பி விஸ்வநாதனோ அடுத்த படத்தி 
லேயே 

அவரை யதாஸ்தானத்திற்கு இறக்கி விட்டார் . 
ஸ்ரீ . சுப்ரமண்யம் எடுத்துக்கொண்ட சிரமத்தை யெல்லாம் 
விழலுக்கிறைத்த நீராகும்படி செய்து விட்டார் விஸ்வநாதன் . 
அதோடு நின்றாலும் பரவாயில்லையே . சினிமா ரலிகர்கள் 
சுப்புலக்ஷ்மி மீது காட்டிவந்த அபிமானம் குறைந்ததோடு 
வெறுப்பும் தோன்றலாயிற்று . 

சுப்புலக்ஷ்மியின் துரதிருஷ்டம் இதோடு முடிவடைந்து 
விடவில்லை . பாரத் பிக்சர்ஸின் சுபத்ரா அர்ஜுனா விலும் 
( சுபத்திரையாக ) அவர் நடிக்கும்படி நேர்ந்தது . இந்தப் 
டத்திற்கு ஏற்பட்ட தோல்வியில் அவருக்கும் பங்கு கிடைத் 
தது . ப்புலக்ஷ்மி நடித்து வெளிவந்த கடைசிப் படம் இது 


பட 


Erl ) 


தான் . 


ஜி . சுப்புலக்ஷ்மி 


65 


இதன் பிறகு " நாரதர் கல்யாணம் " என்ற ஒரு தமிழ்ப் 
படத்தில் நாகர்கோயில் மஹாதேவனுடன் நடித்தார் . ஆனால் 
படம் 

ஓரளவு தயாரானதோடு நிறுத்தப்பட்டுவிட்டது . 
மாடர்ன் தியேட்டர்ஸாரின் 6 

அருந்ததி படத்தில் சுப்பு 
லக்ஷ்மிதான் முதலில் நடிப்பதாயிருந்தது ; ஆனால் நடிக்க 
வில்லை . 


சினிமா உலகில் தொடர்ச்சியாய் தமக்கு ஏற்பட்ட 
துரதிருஷ்டம் காரணமாக , சுப்புலக்ஷ்மிக்கு சினிமாமீதே ஒரு 
வெறுப்புத் தோன்றியது . இனிமேல் நல்ல சான்ஸாக க் 
கிடைத்தால் நடிப்பது . இல்லை யென்றால் சினிமாவே 
வேண்டாம் " என்று அவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் . 

சினிமா விஷயத்தில் சுப்புலக்ஷ்மிக்கு ஏற்பட்ட வெறுப் 
பானது சங்கீதத் துறையில் அவருக்கு நன்மையாக மாறியது . 
ஸ்ரீ . மருத்துவக்குடி ராஜகோபாலனிடம் கொஞ்சகாலம் 
சங்கீதம் சொல்லிக்கொண்டு கச்சேரி செய்யக் கிளம்பினார் . 
சேதா மூலம் அவர் முன்பே ரஸிகர்களுக்கு அறிமுகமாகி 
விருப்பதால் சங்கீதத் துறையில் அவருக்கு தாராளமான 
வரவேற்பு கிடைத்து வருகிறது . தமிழ்நாடு பூராவிலும் 
அவர் நூற்றுக் கணக்கான கச்சேரிகளைச் செய்து கீர்த்தியை 
சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் . அதோடு இலங்கை , 
ஹைதராபாத் , செகந்தராபாத் ஆகிய இடங்களுக்கும் சென்று 
தம் சங்கீதத் திறமையைக் காட்டிவிட்டு வந்திருக்கிறார் . இக் 
கச்சேரிகள் மூலம் அவர் , காமதேனு, சுபத்ரா அர்ஜுன் ஆகிய 
படங்களால் ஏற்பட்ட அபஜயத்தை ரகர்கள் மறக்கும்படி 
செய்து , மீண்டும் தம்மீது நல்ல அபிப்பிராயம் நிலவும்படி 
செய்து கொண்டிருக்கிறார் . இதன் காரணமாகத்தான் தற் 
போது நம் 

நம் படமுதலாளிகள் சிலரின் கவனம் அவர்மீது 
மீண்டும் விழ ஆரம்பித்திருக்கிறது போலும் , 

கூடிய விரை 
வில் ஒன்றிரண்டு படங்களில் அவர் நடிப்பதற்கு ஒப்பந்தம் 
ஆகக்கூடும் என்று தெரிகிறது . 

ஐந்தேகால் அடி உயரமும் , சிவந்த மேனியும் , சினிமா 
வுக்கேற்ற முகவெட்டும் , கலகலப்பான பேச்சும் உள்ள சுப்பு 
லக்ஷ்மி சினிமாப் படங்களில் பயன் படுத்துவதற்கென்றே தற் 
போது பரதநாட்டியத்தையும் பயின்று வருகிறார் . 

அவர் 


நட்சத்திர மாலை - 2 


நடிக்கவும் , பாடவும் கூடும் என்பதைத்தான் நாம் முன்பே 
தெரிந்து கொண்டிருக்கிறோமே . அவருக்குப் பொருத்தமான 
வேஷத்தையும் கொடுத்து , தகுந்த சிரத்தையும் எடுத்துச் 
கொள்ளப்பட்டால் சேதா மூலம் அவர் நமக்களித்த நம்பிக்கை 
வீணான தல்ல என்று அவர் நிருபிக்கக்கூடும் . 


வ 


கா 


- 


எம் . எள் . தேவசேனு 


சாதாரணமாக நம் ஸ்திரீகள் தங்கள் நடையுடை பாவனை 

களுக்கு சினிமா நக்ஷத்திரங்களை ஒரு ஆதர்சமாகக் 
கொண்டு அவர்களை பின்பற்றி வருகின்றனர் . புதுப்புது ரக 
மான புடவைகள் , பல தினுசான கைகளுடைய ஜாக்கெட்டு 
கள் , நவீனம் நிறைந்த நானாவித லோலக்குகள்! அடேயப்பா 
இப்படி நம் குடும்ப ஸ்திரீகளின் ‘பாஷன் தலைகால் தெரியாத 
வேகத்தில் போய்க்கொண்டிருக்கும்போது , 

ஒரு சினிமா 
நக்ஷத்திரம் நம் குடும்ப ஸ்திரீகளின் நடையுடை பாவனைகளை 
நாடிச்செல்லுகிறார் என்றால் ஆச்சரியப் படுவீர்களல்லவா ? 

நடிகை எம் . எஸ் . தேவசேனாவைப் பாருங்கள் . தலையில் 
புஷ்ப ஆர்ச் இல்லை ; காதிலோ வெறும் தோடுதான் ; சாதா 
ரணமான ஜாக்கெட் ; படாடோப மில்லாத புடவை . இருந்த 
போதிலும் அவருடைய அலங்காரத்திலோ , தோற்றத்திலோ 
எதுவும் குறைவாகத் தோன்றுவதில்லை . விஞ்ஞானமும் , 
நாகரீகமும் ரொம்பவும் முதிர முதிர , சாமானியத்தன்மை 
யில் ஒரு தனி அழகு காணப்படுவது சகஜந்தானே ? அதுவும் 
இந்த சாமானியத் தன்மை பிரபல மடைந்தவர்களிடம் காணப் 
படும்போது அது விசேஷ மஹத்துவம் பெறுகிறது . ஆங்கிலத் 
தில் ஸிம்ப்ளிஸிடி என்று குறிப்பிடப்படும் இந்த சாமானி 
யத் தன்மையை விரும்பிக் கொண்டாடும் கோஷ்டியினர் 
எல்லா நாட்டிலும் இருக்கவே செய்கின்றனர் . 

ஆடை ஆபரண அலங்காரத்தைப் போலவே தேவசேனா 
வின் நடத்தையிலும் , பேச்சிலும்கூட படாடோபத்தைக் காண 
முடியாது . அவருடைய பேச்சில் கருணையும் , இரக்கமும் 
நிரம்பியிருக்கும் . மணிக்கணக்கில் அவருடன் பேசிக்கொண் 
டிருந்தால் கூட சலிப்பு ஏற்படாது . அவருடைய சுபாவத்தைக் 
கவனிக்கையில் , அவருக்கு ஆயுளில் ஒரு தடவையாவது 
கோபம் வந்திருக்குமோ என்று நமக்குத் தோன்றும். 

தேவசேனாவின் பூர்வீகம் தஞ்சாவூர் . ஆனால் அவர் 
பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் . அதனால் அவர் 


68 


நட்சத்திர மாலை - 2 


சென்னையையே தம் சொந்த ஊராக எண்ணி , தம் பெயருடன் 
எம் என்ற எழுத்தைச் சேர்த்துக்கொண்டிருக்கிறார் . 

விரோதிகிருது (1912- ம் ) வருஷம் ஆவணி மாதம் 26 - ந் 
தேதியன்று மீராபாய் என்பவரின் புத்திரியாகப் பிறந்தார் 
தேவசேனா . அன்று கிருஷ்ண ஜயந்தி ; ஆதலால் அவருக்கு 
கிருஷ்ணவேணி என்று பெயரிடப்பட்டது . அவரது தாயா 
ரால் இடப்பட்ட இப் பெயரை சத்திய சீலனில் நடிக்க வந்த 
போது எம் . கே . டி . பாகவதர் " தேவசேனா” என்று மாற்றி 
வைத்தார் . 

தேவசேனாவின் தாய்பாஷை மஹாராஷ்டிரம் . எனினும் 
அவர் சென்னை கன்னிகா பரமேஸ்வரி பள்ளிக்கூடத்தில் 
சேர்ந்து ( ஐந்தாவது வரையில் ) படிக்க நேர்ந்ததால் தெலுங்கு 
பாஷையில் பாடங்களைக் கற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று . 
பின்னர் அவர் தமிழ் பாஷையைத் தாமாகவே கற்றுக்கொண் 
டார் . ஹிந்துஸ்தானி பாஷையும் அவருக்கு ஓரளவு 
தெரியுமாம் . 
- பள்ளிக்கூடத்தில் படித்துக்கொண் டிருக்கும்போது தம் 
ஏழாவது வயதிலேயே தேவசேனா சங்கீதம் கற்கத்தொடங்கி 
னார் . தற்போது அடையாறு கலாக்ஷேத்திரத்திலிருந்து வரும் 
( சங்கீத வித்வான் டைகர் வரதாச்சாரியாரின் சகோதரரான ) 
வீணை கிருஷ்ணமாச்சாரியார் முதன் முதலில் அவருக்கு 
வாய்ப்பாட்டு சங்கீதத்தைப் போதித்தார் . பிறகு வீணை ஸ்ரீ . 
வி . சுப்பண்ணாவிடம் சிக்ஷை சொல்லிக் கொண்டு , அதி 
பால்ய வயதிலேயே அவர் வாய்ப்பாட்டுக் கச்சேரிகளைச் 
செய்யத் தொடங்கிவிட்டார் . பிடில் , வீணை ஆகிய இரண்டு 
வாத்தியங்களையும் அவருக்கு வாசிக்கத் தெரியுமாம் . 
-தேவசேனாவுக்கு பரத நாட்டியம் நன்றாகத் தெரியுமாம் . 
பரத நாட்டியக் கச்சேரிகளும் செய்துவந்தார் என்பதை 
அறிந்தபோது நானே மிக ஆச்சரியம் அடைந்தேனென்றால் 
நீங்கள் ஆச்சரியம் அடைய மாட்டீர்களா என்ன ? சங்கீத 
சிக்ஷை பெற்றுவந்த அதே சமயத்தில் , முதலில் , கோவிந்த 
சாமி நட்டுவனாரிடமும் , பிறகு " நெல்லூர் நட்டுவனார் என்று 
அழைக்கப்பட்டு வந்தவரிடமும் அவர் இக் கலையில் நல்ல 
பயிற்சி பெற்றார் . அவருடன் கூடப் பிறந்தவரான ஒரே 


எம் . எஸ் . தேவசேனா 


69 


சகோதரி துரையம்மாவும் தேவசேனாவுடன் கூடவே பரத 
சாஸ்திரத்தைப் பயின்றுகொண்டார் . பின்னர் இருவரும் 
சேர்ந்தே நாட்டியக் கச்சேரிகள் செய்துவந்தனர் . ஆனால் 
துரையம்மா தம் 16 - வது வயதிலேயே இவ்வுலகை விட்பே 
னார் . அப்பொழுது தேவ சேனாவுக்கு வயது பதினான்கு . 

அவருக்கு வயது 16 ஆனவுடன் , தம் குலாசாரப்படி ,, 
சென்னை தங்கசாலைத் தெருவிலுள்ள சுப்ரமண்ய ஸ்வாமி 
கோயில தேவதாசியாகப் பொட்டுக் 

கட்டிக்கொண்டார் . 
இதன் பிறகு அவர் ஐந்தாறு வருஷங்கள் சங்கீத நாட்டியக் 
கச்சேரிகளை அவ்வப்போது செய்து கொண்டிருந்தார் . 

சினிமாவில் சேர்ந்து நடிக்க வேண்டுமென்ற எண்ணம் 
தேவசேனாவின் மனதில் எதிர்பாராத விதமாய் உதயமாயிற்று . 
1935 - ம் வருஷத்தில் ராயப்பேட்டையிலுள்ள பழைய 
காங்கிரஸ் மண்ட பத்தில் கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது . 
ஒருநாள் பிரபல பாலசரஸ்வதியின் பரத நாட்டியக் கச்சேரி 
இக்கச்சேரிக்கு இக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த 
தேவசேனா சென்றிருந்தார் . அந்த சமயத்தில் பிரபலமா 

த பி . எஸ் . ரத்னாபாய் சகோதரிகளும் மற்றும் பல 
சினிமா நக்ஷத்திரங்களும் இக்கச்சேரிக்கு விஜயம் செய் 
திருந்தனர் . அவர்கள் இன்னின்னார் என்பதை 

நண்ப 
சொருவர் தேவசேனாவுக்குச் சொன்னார் . அந்த நக்ஷத் 
திரங்களின் ஜ்வலிப்பைக் கண்டு தேவசேனா பிரமித்துப் 
போனார் . சாதாரணமாக பெண்களுக்கு ஏற்படும் ஆசை அவ 
ருக்கும் ஏற்பட்டது . அதற்கேற்றார்போல் மேற்படி நண்பர் 
" நீங்களும் ஏன் அவர்களைப்போல ஒரு நக்ஷத்திரமாகி விடக் 
கூடாது ? அதற்கு 

திறமைதான் 

உங்க 
ளிடம் நிறைய இருக்கிறதே ” என்று தூபம் போட்டார் . 

தேவசேனாவின் மனதில் இத்தூண்டுதல் மொழிகள் 
ஆழப் பதிந்து போயின. அவர் வீடு திரும்பினார் ; ஆனால் 
சினிமாவில் நடிக்க வேண்டுமென்ற எண்ணம் மட்டும் அவரை 
* விட்டுத் திரும்பிச் செல்லவேயில்லை . 

இந்த சமயத்தில் திருச்சி தியாகராஜா பில்ம்ஸார் சத்திய 
சீலன் என்ற தமிழ்ப் படத்திற்கான முன்னேற்பாடுகளைச் 
செய்து கொண்டிருந்தனர் . தேவசேனாவின் சிநேகிதை ஒரு 


அவசியமான 


70 


நட்சத்திர மாலை - 2 


வர் தியாகராஜா பில்ம்ஸாரை வரவழைத்து தேவசேனாவை 
மேற்படிப் படத்தின் கதாநாயகி வேஷத்திற்கு ஒப்பந்தம் 
செய்து கொள்ளும்படிச் செய்தார் . 

சத்திய சீலன் படம் பம்பாய் வாடியா மூவிடோன் ஸ்டுடி 
யோவில் தயாரிக்கப்பட்டு , 1936 ம் வருஷம் வெளிவந்தது . 
எஸ் . டி . சுப்புலக்ஷ்மியுடன் இரண்டு படங்களில் சேர்ந்து 
நடித்த எம் . கே . தியாகராஜ பாகவதரின் இரண்டாவது கதா 
நாயகியாக நடிக்கும் அரிய சந்தர்ப்பம் தேவசேனாவுக்கு முதல் 
படத்திலேயே கிடைத்தது . 

சத்திய சீலன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது 
தேவசேனாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது . பிரதாபருத்ரன் 
பிரேமாவதியை ரதத்தில் வைத்து அதிக வேகமாய்க் ஒட்டிக் 
கொண்டுவரும் காட்சி தயாரிக்கப்பட்ட போது , குதிரையின் 
கால் இடறிவிடவே அவர் கீழே தூக்கி எறியப்பட்டார் . 
இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியின் 

காரணமாக அவருக்கு 
டைபாய்ட் ஜுரம் வந்து 2 மாதங்கள் மிகக் கஷ்டப்பட்டார் . 

சத்திய சீலன் படத்தில் அவருக்கு நல்ல பெயர் கிடைத் 
தது 

என்றே சொல்ல வேண்டும் . 1937 - ம் வருஷத்தில் 
அவரை வேல் பிக்சர்ஸார் தங்கள் வல்லாள மகா ராஜா படத் 
திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . இப்படத்தின் மூலம் 
தேவசேனாவுக்கு புகழ் அதிகரிக்கவில்லை . இருந்த போதிலும் 
அவர் இப்படத்தை ஒருக்காலும் மறக்க முடியாது . இந்தப் 
படத்தில் தாட 

னே அவர் எம் . எம் . தண்டபாணி தேசிகருடன் 
முதன் முதலில் சேர்ந்து நடித்தார் ! 

தேசிகரின் சங்கீதத்தில் இருந்த கவர்ச்சி தேவசேனா 
வைக் கவர்ந்து விட்டது . தேசிகருடன் மற்றும் பல 

படங் 
களில் சேர்ந்து நடிக்க வேண்டும் 

அவர் அப் 
பொழுதே தீர்மானித்துக் கொண்டார் . அதன் பின்னர் அந்த 
சங்கீதத்தில் இருந்த கவர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துப் 
போகவும் , தேவசேனா தனித்துப் போகும் எண்ணத்தையே 
விட்டுவிட வேண்டியதாயிற்று . அன்று முதல் இன்றுவரை 
இந்தக் கலா ஊழியர்கள் சேர்ந்தே வசித்து வருகின்றனர் . 
வல்லாளாவுக்குப் பிறகு தேசிகர் நடித்த தாயுமானவர், மாணிக்க 
ஆக 
கிய இரண்டு படங்களிலும் தேவசேனா நடித்தார் . 


எனறு 


வாசகர் 


எம் . எஸ் . தேவசேனா 


71 


இந்தப் படம் ஜெயபாரத் பில்ம் கம்பெனி , மாடர்ன் தியேட் 
டர்ஸ் , தேசிகர் , தேவசேனா ஆகியவர்களின் கூட்டுத் தயாரிப்பு 
* கள் ஆகும் . 28 

இவ்விரண்டு படங்களிலும் ஈடுபடுவதற்கு முன்பே 
ராஜா சாண்டோவால் தயாரிக்கப்பட்ட விஷ்ண லீலாவிலும் 
தேவசேனா நடித்திருக்கிறார் . இப்படத்திற்கு பண வசூலில் 
வெற்றி கிடைக்கவில்லை யென்றாலும் லீலாவதி , தேவகி ஆகிய 
இரு வேஷங்களிலும் அவரது நடிப்பு வெற்றிகரமான தாய் 
இருந்தது . 

e ப்ரகம் 
மாணிக்க வாசகருக்குப் பிறகு தேவசேனா உமா 

உமா பிக்சர் 
ஸாரின் தமிழறியும் பெருமாளிலும் , மாடர்ன் தியேட்டர்ஸாரின் 
ராஜ ராஜேஸ்வரியிலும் நடித்திருக்கிறார் . இந்த இரு படங்களி 
லும் அவரது பாகம் அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை. 
தற்போது அவர் ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்து வரும் சந்திர 
லேகாவிலும் கண்ணா. பில்ம்ஸாரின் பாதிருமழிசை ஆழ்வாரிலும் 
நடித்து வருகிறார் . க 

தேவசேனாவுக்கு சங்கீதத் திறமை இருந்தும் தற்காலம் 
கச்சேரி செய்வதை அடியோடு நிறுத்தி விட்டார் . ரேடி 
யோவில் மட்டும் அவ்வப்போது பாடிவருகிறார் . " தேசிகர் 
கச்சேரி செய்யும்போது என் சங்கீதம் எந்த மூலை ? என்று 
ஒரு சமயம் தேவசேனா என்னிடம் சொன்னது இப்பொழுது 
ஞாபகத்திற்கு வருகிறது . 

தேவசேனாவுக்கு , இயற்கையாகவே , பெரிய மனக் 
கோட்டைகளுக்குத் தாம் அதிபதியாக வேண்டும் என்ற 
எண்ணம் கிடையாது . புகழுக்காகவோ, பணத்திற்காகவோ 
அவர் தம் கௌரவத்தை அர்ப்பணம் செய்யத் தயாராயில்லை. 
தமக்கு அளிக்கப்படும் எந்தப் பாத்திரமாலுைம் சரி ; அதைத் 
தம்மாலியன் றவரை திருப்திகரமாய் நடித்து முடிப்பதோடு 
அவர் திருப்தி அடைகிறார் . 


எனற 


மொன்று 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 
வட 

இந்தியாவில் விஷ்ணுபந்த் பக்னிஷின் பெயரைச் 
சொன்ன மாத்திரத்தில் துகாராம் , துளசிதாஸ் போன்ற 
மஹான்களின் உருவங்கள் தான் நம் கண்முன் வந்து நிற்கும் , 
இதேபோல் தென்னிந்தியாவில் எம் . எம் . தண்டபாணி தேசி 
கரின் பெயரைச் சொன்னவுடன் பட்டினத்தார் , நந்தனார் , 
போன்ற மஹான்களெல்லாம் நம் கண் முன் தோன்றுவர். 
பக்னிஸுக்கு தாம் சினிமாவில் நடிக்கப்போகிறோம் 
எண்ணம் சொப்பனத்தில் கூடக் 

கிடையாதாம் . 
சினிமா உலகம் அவரைத் தேடிச்சென்று இழுத்துவந்து 
பிரபலப்படுத்தியது 

தண்டபாணி 

தேசிகர் விஷயமும் 
அப்படித்தான் . மதுரை தேவாரப் பாடசாலையின் உபாத்தியா 
யராய் அமைதியாகக் காலந்தள்ளிவந்த தம் “ பக்தரை ” 
திடீரென்று ஒருநாள் , " சினிமாத் தெய்வ " 
தூக்கத்தினின்றும் தட்டி எழுப்பி ஆட்கொண்டது ! 

அன்று முதல் தேசிகரின் வாழ்வில் நேர்மாறான மாறு 
தல் . அவர் தம் முன் ஒரு புது உலகத்தைக் கண்டார் . 
இருள் சூழ்ந்த தம் பழைய வாழ்க்கையை விட்டுதறிவிட்டு 
இந்த ஜோதி உலகத்தில் பிரவேசித்தார் . பக்னிஸைப் 
போலவே தம் முதல் படத்தின் ( பட்டினத்தார் ) மூலமேயே 
தேசிகர் ஒரு நக்ஷத்திரமாகி பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டார் . 

பக்னிஸ் , தேசிகர் இவர்கள் இருவரது வாழ்க்கையிலும் 
முக்கிய ஒற்றுமை இருப்பதனால் , தேசிகரை " தென்னிந்திய 
பக்னிஸ் " என்றோ, பக்னிஸை வட இந்திய தேசிகர் " 
என்றோ குறிப்பிடுவது மிகப் பொருத்தமே யாகும் . ஹிந்திப் 
படங்களில் பக்னிஸும் , தமிழ்ப் படங்களில் தேசிகரும் 
மஹான்களின் வேஷத்தை நடிப்பதில் தனிப் புகழ்பெற்றுள் 
ளனர் . வேறு எவ்வளவோ பேர்கள் பக்திமான்களின் வேஷங் 
களை நடித்திருக்கின்றனர் . இருந்தாலும் இந்த இருவரை 
மட்டும்தான் இவ்வேஷத்திற்காகப் பிறந்தவர்கள் என்று 
பொது ஜனங்கள் கருதி வருகின்றனர் . 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 


73 


தேசிகர் இன்றைய தினம் சங்கீத உலகிலும் , சினிமா 
உலகிலும் மிகப் புகழுடன் விளங்குகிறார் . படங்களுக்கும் , 
கச்சேரிகளுக்கும் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குகிறார் . 
ஆனால் சுமார் 28 வருஷங்களுக்கு முன் அவர் முதன் முதலில் 
சில தேவாரப் பாட்டுகளைப் பாடி , " முதல் கச்சேரி " செய்த 
தற்கு ஐந்தே ரூபாய்தான் சன்மானம் கிடைத்தது . தேசி 
கருக்கு இந்த ஐந்து ரூபாய் அப்பொழுது ஐயாயிரம் ரூபா 
பாகத் தோன்றி யிருக்கும் . இல்லை யென்றால் , வெகுநாள்வரை 
தகப்பனார் சில்லரைக்காசு கொடுக்க மறுக்கும்போதெல்லாம் , 
இந்த ரூபாயைத் திருப்பித் தரும்படி கேட்டுக்கொண்டே 
விருப்பாரா ? 
தேசிகரின் முதல் கச்சேரி 

நடந்தது தஞ்சை 
ஜில்லாவிலுள்ள திருமருகல் என்ற ஊரில் . இந்த க்ஷேத் 
திரத்தில் தான் சிவலிங்கம் சாக்ஷி சான்ன தாக ஐதீகம் . 
இந்த ஊருக்கு ஒரு மைல் தூரத்திலுள்ள பூவனூரில் தான் 
தேசிகர் பால்யத்தில் வளர்ந்து வந்தார் . அதனால் அவர் 
தேவாரம் திருப்புகழ் பாடுவதில் பிரசித்தம் அடைய ஆரம் 
பித்ததும் அவரை ஜனங்கள் " திருப்புகழ் தண்டபாணி , 
என்றும் பூவனூர்ப் பையன் ” என்றும் குறிப்பிடலாயினர் . 

ஆனால் , உண்மையில் இந்தப் " பூவனூர்ப் பையனின் 3" 
சொந்த ஊர் ( தஞ்சை ஜில்லா ) நன்னிலம் ரயில்வே ஸ்டேஷ 
னுக்கு ஆறு மைல்கள் தூரத்திலுள்ள திருச்செங்காட்டங் 
குடியாகும் . 

தேசிகர் ஒன்றரை வயதுக் குழந்தையாக 
இருந்தபோதே அவரது தாயார் இறந்துபோய் விட்டார் . 
அதன் பிறகு அவரது தகப்பனார் முத்தய்யா தேசிகர் தம் 
குழந்தையுடன் பூவனூருக்கு வந்து வசிக்கலானார் . 

தேசிகர் அந்த ஊர் திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் 
சேர்க்கப்பட்டார் . தமிழை நன்றாக எழுதப் படிக்கவும் , 
ஸம்ஸ்கிருதத்தில் சொற்பமும் 

கொண்டார் . 
அதோடு படிப்பு முற்றுப் பெற்றது . தேவாரம் , திருப்புகழ் 
முதலியவைகளைப் பாடுவதும் , கதா காலக்ஷேபம் செய்வதும் 
தான் தேசிகரின் குடும்பத்தொழில் . தேவாரப் பாடசாலை 
உபாத்தியாயரா யிருந்த அவருடைய சிறிய தகப்பனாரான 
மாணிக்க தேசிகர் அவருக்கு இந்தக் குடும்பத் தொழிலை 


74 


நட்சத்திர மாலை - 2 


கற்பித்து வைத்தார் . பிறகு சட்டயப்பப் 

பிள்ளை என்ற 
நாதஸ்வரக்காரர் அவருக்கு ஆரம்ப சிக்ஷையை சொல்லி 
வைத்தார் . 

Gால 
தேசிகருக்கு அப்போது மணியோசை போன்ற ஆறு 
கட்டை சாரீரம் இருந்ததால் முதல் கச்சேரிக்குப் பிறகு 
அவர் மளமளவென்று பிரசித்தியடைய ஆரம்பித்தார் . அக்கம் 
பக்கத்து ஊர்களுக் கெல்லாம் அவரை வரவழைத்துப் பாடச் 
செய்து வந்தனர் . ( பூவனூர் பையன் பாடுகிறான் " 

என்றால 
கூட்டத்திற்கு குறைவேயிராது . பல ஊர்களில் அவர் பாடிப் 
புகழ்பெற்றதோடு ஏராளமான பரிசுகளையும் பெற்றார் . திரு 
வாவடுதுரை ராஜரத்னம் பிள்ளை , மன்னார்குடி ராஜகோபால் 
பிள்ளை , கொனக்கோல் பக்கிரியா பிள்ளை , பங்களூர் தாயம் 
மாள் போன்ற வித்வான்கள் தேசிகரின் சங்கீதத் திறமையை 
மெச்சி உத்ஸாகப் படுத்தினர் . 


le 


இதற்கிடையில் தேசிகரின் தகப்பனார் கதா காலக்ஷேபம் 
செய்வதற்காக சிங்கப்பூருக்குச் சென்று அங்கேயே கால 
மானார் . அவரை அன்போடு வளர்த்து வந்த சிறிய தகப்பனா 
ரும் காலமாகிவிடவே , தேசிகர் கும்பகோணத்திற்குச் சென்று 
தம் தமக்கையின் வீட்டில் வசிக்கலானார் . அங்கிருந்தபோது 
பிடில் வித்வான் ராஜமாணிக்கம் பிள்ளையிடம் தேசிகர் நான்கு 
வருஷ காலம் வாய்ப்பாட்டில் சிக்ஷை சொல்லிக் கொண்டார் . 
பிறகு தம் 19 - வது வயதில் மதுரைக்குச் சென்று , அங்குள்ள 
ஒக்கூர் சி . கரு . சி . லெ . வக்ஷ்மணன் செட்டியாரவர்களின் 
தேவாரப் 

பாடசாலையில் உபாத்தியாயராக அமர்ந்தார் . 
மதுரையில் அவர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் சந்நிதியில் 
முதன் முதலாக மேடைமீது அமர்ந்து கச்சேரி செய்தார். 
அந்தக் கச்சேரிக்கு விஜயம் செய்திருந்த நாதஸ்வர 
வித்வான் ( மதுரை ) பொன்னுசாமி பிள்ளை அவருடைய பாட் 
டைப் பாராட்டி ஆசீர்வதித்தார் . 


1931 - ம் வருஷத்தில் தேசிகர் " கொலம்பியா கம்பெனி 
யாரின் இசைத் தட்டுகளில் தேவாரம் , அருட்பா முதலியவை 
களைப் பாடிப் பதிய வைத்தார் . பிரசித்திபெற்ற இந்த இசைத் 
தட்டுகளே சினிமாவுலகிற்கு அவருக்கு வழி காட்டியாத் 
இருந்தன . பம்கேக்க க்லைல 

க்குமாகக் 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 


75 


பா ஒருநாள் பிற்பகல் தேசிகர் தம் தேவாரப் பாடசாலையில் 
நிம்மதியாகத் தூங்கிக்கொண் டிருந்தார் . அந்த சமயத்தில் , 
சென்னை வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோ முதலாளி ஒருவரும் , 
டைரக்டர் டி . வி . வடிவேல் நாயக்கரும் தங்கள் பட்டினத்தார் 
படத்திற்கு அவரை ஒப்பந்தம் செய்வதற்காகப் போய்ச் சேர்ந் 
தனர் . தேசிகர் கண்ணை விழித்துப் பார்த்தார் . அதிர்ஷ்டம் 
தம் முன் நின்றதை அவர் பார்த்தாரா இல்லையா என்பது 
எனக்குத் தெரியாது . ஆனால் அவர் செய்த தீர்மானம் 
என்னமோ ரொம்ப சரியானது என்று சொல்ல வேண்டிய 
தில்லை . 

காப்பா 
1 தேசிகருக்கு பாடுவதோடுகூட நடிக்கவும் வேண்டுமென்ற 

று வயது முதலே உண்டு. அந்த ஆசையில் அவ 
ருடைய மனம் செல்லாமல் செய்து வந்தார் அவரது சிறிய 
தகப்பனார் . 

ஆதலால் நடிப்பதற்கு அதுவும் நூதனமே உரு 
வான சினிமாப் 

படங்களில் 

நடிப்பதற்கு அழைக்கப்பட் 
டதை அவர் அதிக சந்தோஷத்துடன் ஏற்றுக் கொண்டார் . 
பட்டினத்தாரில் நடிப்பதற்காக தேசிகர் 1934- ம் வருஷத்தில் 
பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் . 
- சினிமாவுக்கு புதியவரா யிருந்தால் , ஸ்ரீ . வடிவேல் நாய்க் 
கர் தேசிகர் விஷயத்தில் விசேஷ 

செலுத்தினார் . 
தேசிகர் பெற்ற வெற்றியில் பெரும் பங்கு ஸ்ரீ . நாய்க்கருக்கே 


ஆசை 


வனம் 


சேரும் . 


வேல் பிக்சர்ஸின் பட்டினத்தார் 1937 - ம் வருஷத்தில் வெளி 
வந்தது . 

இப்படம் தயாரிக்கப்பட்ட அதே சமயத்தில் தான் 
லோடஸ் பிக்சர்ஸின் ஓரிஜினல் பட்டினத்தாரும் தயாராகியது . 
ஆனால் அந்தப்படம் திரைக்கு முதலில் வந்து விட்டது. 
சில மாதங்களுக்குப் பிறகே வெளிவந்தது தேசிகர் நடித்த 
பட்டினத்தார் . இருந்தபோதிலும் பொது ஜனங்களின் அமோஹ 
ஆதரவு தேசிகர் நடிக்த பட்டினத்தாருக்கே கிடைத்தது . அது 
மட்டுமல்ல ; அந்தக் காலத்தில் அதிக வாரங்கள் ஓடி , நிறையப் 
பணவசூலைக் கொடுத்த படம் இதுதான் என்பதையும் குறிப் 
பிட வேண்டும் . பட்டினத்தார் படத்தில் தேசிகருக்குக் கிடைத்த 
புகழை இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லி முடியாது . 
அவருடைய பாட்டுகளை படம் பார்த்தவர்கள் ரொம்பவும் 


76 


நட்சத்திர மாலை - 2 


கவர் 


ரஹித்துத் தாங்களே பாடவும் தொடங்கினர் . " ஒரு மட 
மாது ” என்ற பாட்டு , படத்தின் மூலமும் இசைத்தட்டு மூல 
மும் அதிக பிரசித்தி அடைந்தது . சமீப வருஷங்கள் வரை , 
தேசிகர் தம் கச்சேரிகளில் இந்தப் பாட்டைப் பாடினால்தான் 
விடுவார்கள் ரஸிகர்கள் . அவரது நடிப்பும் ஜனங்களை மிகக் 
பரந்தது . 

ஆடையைக் கிழித்தெறிந்துவிட்டு துறவறம் 
பூணும் காட்சியில் உள்ள அவரது நடிப்பை ரஸிகர்கள் மிகப் 
பாராட்டுகின்றனர் . 

தேசிகருக்கு சினிமாவுக்கு வருமுன் நாடகமேடை அனு 
பவம் கிடையாது . 

ஆனால் பட்டினத்தார் படத்தில் நடித்தபின் 
அந்த அனுபவத்தையும் அடைந்து விட வேண்டுமென்ற எண் 
ணத்துடன் , அவர் , திண்டுக்கல் , திருநெல்வேலி , திருச்சி 
ஆகிய ஊர்களில் நந்தனராகத் தோன்றி நடித்தார் . ஆனால் 
அத்துறையில் அவர் தொடர்ந்து ஈடுபடாததிலிருந்து , அத் 
துறை அவருக்குப் பிடிக்கவில்லை என்றே தீர்மானிக்க வேண்டி 
யிருக்கிறது . 

பட்டினத்தார் நல்ல வசூலைக் கொடுக்கவே வேல் பிக்சர்ஸார் 
தேசிகரை தங்கள் வல்லாள மஹாராஜன் படத்தில் நடிக்கச் செய்த 
னர் . தேசிகருக்கு ராஜா வேஷம் அமையாததாலும் , படத் 
தின் கதைப்போக்கு தாறுமாறாய் இருந்ததாலும் படம் வெற்றி 
பெறவில்லை. 
வேல் பிக்சர்ஸுக்கு 

வல்லாளா நிறைய லாபத்தைக் 
கொடுக்கவில்லை யென்றாலும் , தேசிகருக்கு அப்படம் பெரிய 
லாபத்தைக் கொடுத்தது . தேவசேனாவை சந்தித்தது முதல் 
அவரது வாழ்க்கையிலும் தொழிலிலும் பல அபிவிருத்திகள் 
ஏற்படலாயின . தேவசேனா ஏராளமான தெலுங்குக் கீர்த் 
தனைகளைப் பாடம் பண்ணி 
பாடம் பண்ணி வைத்திருந்தது 

வைத்திருந்தது தேசிகருக்குப் 
பேருதவியாயிருந்தது . உண்மையில் , தேசிகர் இடைவிடாது 
உழைத்து தம் சங்கீத வித்வத்தைப் பலப்படுத்திக் கொண்ட 
தற்கு தேவசேனவே தூண்டுகோலாக இருந்திருக்கிறார் . 

வாசியாயிருந்த தேசிகர் மதறாஸ் வாசியாக மாறிப் 
போனதும் தேவசேனாவால் தான் என்று சொல்லவேண்டுமா ? 

வல்லாளாவுக்குப் பிறகு , தேசிகர் , தேவசேனா, ஜெயபாரத் 
பில்ம் கம்பெனியார் , மாடர்ன் தியேட்டர்ஸார் ஆகியோர் 


ன 


மதுரை 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 


77 


ஒன்று சேர்ந்து மாணிக்க வாசகர் , தாயுமானவர் ஆகிய படங்களைத் 
தயாரித்தனர் . இவ்விரு படங்களும் தேசிகருக்கு அசாத்திய 
மான புகழைச் சம்பாதித்துக் கொடுக்கவில்லை யென்றாலும் 
சுமாரான வெற்றியைப் பெற்றன . 


- 1941 - ம் வருஷத்தில் தேசிகரை நந்தனர் படத்தில் நடிப் 
பதற்காக ஜெமினி ஸ்டுடியோ ஒப்பந்தம் செய்து கொண்டது . 
தாம் எடுக்கப்போவது மூன்றாவது நந்தனர் என்பது ஸ்ரீ . எஸ் . 
எஸ் . வாஸனுக்குத் தெரியும் . ஆதலால் இப்படத் தயாரிப்பு 
விஷயத்தில் அவரே ஆரம்பம் முதல் கடைசி வரையில் கூட 
இருந்து கண்காணித்திருக்கிறார் . அதுவும் தேசிகரின் 
சங்கீத விஷயத்தில் ஸ்ரீ . வாஸன் காட்டிய அக்கரை கொஞ்ச 
நஞ்சமல்ல . அவர் மட்டுமன்றி டைரக்டர் முருகதாஸாவும் , 
பாபநாசம் சிவனும் அலாதியான உத்ஸாகத்துடன் உழைத் 
தார்கள் . இவர்களுடைய உத்ஸாகமும் , உழைப்பும் வீண் 
போகவில்லை . ஜெமினி நந்தனார் முந்தின இரண்டு நந்தவர்களை 
யும்விட கலை அம்சத்தில் சிறந்த படமாக அமைந்து விட்டது . 


நந்தனர் படத்தின் சங்கீத விஷயத்தில் ஜெமினி செய் 
திருந்த ஆராய்ச்சி போற்றத்தக்கது . நடிப்பும் பாட்டும் 

ணைபிரியாத நண்பர்களாக்கப் பட்டிருந்தன . "சினிமாவுக்கு 
ஏற்றது வட இந்திய சங்கீதந்தான் . கரடு முரடான கர்னா 
டக சங்கீதம் நடிப்பை விழுங்கிவிடும் " என்று சில ஆத்மாக் 
கள் சொல்லி வருவது வழக்கம் . அது எவ்வளவு பொய் என் 
பதை இப்படம் நிரூபித்து விட்டது . உண்மையில் , உணர்ச்சி 
யுடன் நடிக்க வேண்டுமென்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதே 
இந்தப் படத்தில் தான் என்று கூறுகிறார் பாடகரான தேசிகர் ! 


சங்கீத விஷயத்தில் தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற் 
சியை ஜனங்கள் நன்கு கவனிக்கவேண்டும் என்பதற்காகவும் , 
அதை அவர்கள் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறார்கள் என் 
பதை அறிவதற்காகவும் ஜெமினி ஒரு 10,000 ரூபாய்ப் 
பரிசை ஏற்படுத்தியது . " வழி மறைந் திருக்குதே ” , எனக் 
கும் இரங்கினான் ", " தில்லையம்பலம் ஆகிய மூன்று பாட்டு 
களைத் தேர்ந்தெடுத்து , 20 பேர்களுக்கு இந்தப் பரிசைப் 
பகிர்ந்து கொடுத்தனர் . 


178 


நட்சத்திர மாலை -2 . 


காலமாக 


நந்தனர் படம் தேசிகரைப் புகழேணியின் உச்சியில் 
கொண்டு போய் விட்டது. அது முதல் இன்றுவரை அவரை 
வீட்டில் பார்ப்பது அபூர்வமாகி விட்டது; அப்படிப் பிரயாண 
மும் , கச்சேரிகளும் ! தமிழ்நாடு பூராவிலும் அவர் அடிக்கடி 
கச்சேரி செய்து வருகிறார் . இலங்கை பம்பாய் , செகந்தரா 
பாத் , ஹைதராபாத் முதலிய இடங்களுக்குச் சென்று 
கச்சேரிகள் செய்து புகழ்மாலைகளுடன் திரும்பி யிருக்கிறார் . 
சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் , சென்ற 25 வருஷ உழைப் 
பின் பலனையும் , புகழையும் , தேசிகர் சென்ற மூன்று வருஷ 

வட்டியும் முதலுமாக பெற்றுவருகிறார் என்று 
சொல்ல வேண்டும் . 
- தேசிகரின் பாட்டை ஜனங்கள் விரும்புவதற்கு பல 
காரணங்கள் உண்டு . இனிய கனத்த சாரீரம் ; ஸ்பஷ்டமான 
உச்சரிப்பு : பதச் சிதைவு இல்லாமல் சங்கதிகளை அடுக்குவது 
இவற்றோடு தேர்ந்த சங்கீத ஞானம் இவைதான் முக்கிய 
அம்சங்கள் . தேசிகர் தமிழில் பாட்டுகளைப் பாடுவதில் பேர் 
போனவர் . தமிழ் இசை இயக்கம் தோன்றுவதற்கு பல 
வருஷங்கள் முன்பிருந்தே அவர் தமிழில் பாட்டுகளைப் பாடி 
வந்திருக்கிறார் . சொல்லப் போனால் , அவர் சங்கீதம் ஆரம் 
பித்ததே தமிழில்தானே ? எல்லோரும் தெலுங்குப் பாட்டு 
களைப் பாடிக்கொண்டிருந்த காலத்தில் தேசிகர் சுத்தத் தமிழ்க் 
கச்சேரிகளைச் செய்து வந்தார் . இதன் காரணமாக 

அவரை 
சங்கீதக்காரர்கள் வெகுகாலம்வரை ஒரு ஹரிஜனாக வே 
நடத்திவந்தனர் ! 

தேசிகர் தமிழ்ப் பாட்டுகளை பெரிதும் விரும்பிப் பாடுகிறா 
ரென்றாலும் தெலுங்குக் கீர்த்தனைகளில் உள்ள அழகையும் , 
உயர்வையும் 
குறைவாக மதிப்பிடவில்லை. 

அவைகளைக் 
குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டு , தமிழ்ச் சங்கீதந்தான் 
உயர்ந்தது என்று கண்மூடித்தனமாக வீண் வாதம் செய்வதை 
அவர் விரும்பவில்லை. துரதிருஷ்ட வசமாக காடைக சங்கீதம் 
தெலுங்கு பாஷையில் அமைக்கப்பட்டிருக்கிறது . 
காரணமாக , நாம் அதை நிராகரிப்பது 

சாத்தியமில்லை 
என்பதே அவர் கட்சி . தேசிகர் சமீபகாலமாக தம் கச்சேரி 
களில் தெலுங்குக் கீர்த்தனங்களைப் 

பாடி வருவதைவிட 
இதற்கு வேறு நிரூபணம் வேண்டுமோ ? மயே 


அதன் 


எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 


679 


15. தேசிகர் தமக்கு அவகாசம் இருக்கும் போதெல்லாம் 
செங்கீத ஆராய்ச்சிகள் செய்து வருகிறார் . அழகு மிகுந்த 
பழைய தமிழ்க் கீர்த்தனங்களைத் தோண்டி எடுத்து , அவை 
களுக்கு வெளிக்கிளம்பாக ராகங்களில் மெட்டுகளை அமைத்து 
பிராபல்யப்படுத்தி வருகிறார் . தற்போது எங்கு திரும்பினாலும் 
( ஜகஜ்ஜனனீயாக இருக்கிறதல்லவா ? இப்பாட்டை தேடிப் 
பிடித்து , மெட்டமைத்து , பாடிப் பிராபல்யப் படுத்தியவர் 
தேசிகர்தான் . 

இப்பொழுதெல்லாம் தேசிகர் சங்கீத உலகில் ஹரிஜ 
னாக க் கருதப்படுவதில்லை . தற்போது அவர் முன்னணி 
சங்கீத வித்வான்களில் ஒருவராக விளங்கிவருகிறார் . அவ 
ருடைய சங்கீதத்தை ரஸிகர்கள் அதிக ஆவலோடு கேட்டு 
வருகின்றனர் . ரவிகர்களும் , பிரபலஸ்தர்களும் அவரை 
முன்பே கௌரவிக்க ஆரம்பித்து விட்டனர் . 

1939 - ம் வருஷத்தில் சென்னை கோகலே ஹாலில் ஸர் . 
ஏ . டி . பன்னீர்செல்வம் முன்னிலையில் தேசிகர் ஒரு சுத்த 
தமிழ்க்கச்சேரி செய்தார் . அவ்வமயம் தேசிகருக்கு இசை 
பேரசு என்ற பட்டம் வழங்கப்பட்டது . 

1942 - ம் வருஷத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு கச்சேரி 
செய்தபோது , பிரெஞ்சிந்திய கவர்னரின் அந்தரங்கக் காரிய 
தரிசியால் தேவாரமணி என்ற பட்டம் தேசிகருக்கு வழங்கப் 
பட்டது . 

பின்னர் 1943 - ம் வருஷத்தில் தருமபுரம் பண்டார 
சந்நிதி அவர்கள் - தேசிகருக்கு தருமபுர ஆதீன இசைப் 
புலவர் என்ற பட்டத்தை வழங்கி , அவரைத் தம் ஆதீன 
வித்வானாக்கிக் கொண்டார் . பிறகு அதே வருஷத்தில் தேசிகர் 
எட்டையாபுரம் சமஸ்தான வித்வானாகவும் ஆக்கப்பட்டார் . 
இவை தவிர அவர் பல மெடல்களையும் , சங்கிலி , கோப்பை , 
சாதராக்கள் முதலியவைகளையும் பரிசாகப் பெற்றிருக்கிறார் . 
அண்ணாமலை சர்வகலாசாலையின் சங்கீத போர்டில் 
சிறிது காலம் அங்கத்தினராகவும் பரீக்ஷகராகவும் இருந்திருக் 
கிறார் . 

SU 
தாயுமானவர் படத்திற்கு பாபநாசம் சிவன் பாட்டமைத் 
துக் கொடுத்தபோது , தேசிகர் அவருடன் கூடவே இருந்தார் . 


அவர் 


80 


நட்சத்திர மாலை -2 


யாது . 


சிவன் மெட்டுகள் அமைக்கும் அழகை நேரில் பார்த்த பின் 
னர்தான் தாமும் சொந்தத்திலேயே புதிய மெட்டுகளை 
அமைக்க வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டதாம் . அதற்கேற்ப 
தேசிகர் புதிய மெட்டுகளை மட்டுமல்லாமல் , புதிய சாஹித் 
தியங்களையும் அமைத்திருக்கிறார் . அண்ணாமலை சர்வ கலா 
சாலையினர் கூடிய சீக்கிரத்தில் தேசிகரால் ஸ்வரப்படுத்தப் 
பட்ட 50 தமிழ்க் கீர்த்தனைகளடங்கிய புஸ்தகமொன்றை 
வெளியிடப் 

போகின்றனர் . அதில் தேசிகர் சொந்தமாக 
இயற்றிய 10 கீர்த்தனைகளும் அடங்கி யிருக்கின்றனவாம் . 

தேசிகர் சைவ வேளாளர் வகுப்பில் , கீலக வருஷம் 
( 1908 ) ஆவணி மாதம் , 11 - ந் தேதி பிறந்தார். தேசிகர் 
என்பது ஜாதிப் பட்டம். அவருக்கு 24 -வது வயதில் திரு 
மணம் நடந்தேறியது . கூடப்பிறந்த சகோதரர்கள் கிடை 

தமக்கை ஒருவர் மட்டும் இருக்கிறார் . 
தொழில் , கலை விஷயங்களில் அவர் சந்தோஷப்படத் 
தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் என்றாலும் , அவரது 
குடும்ப விஷயம் துக்கத்தை அளிப்பதாயிருக்கிறது . 12 வய 
தான தங்கள் ஏகபுத்திரனை இரண்டு வருஷங்களுக்குள் பறி 
கொடுத்துவிட்ட தேசிகர் தம்பதிகளும் , தேவசேனாவும் துக் 
கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் . 

கறுப்பு நிறமும் , கலகலப்பான சிரிப்பும் , குதூகலமான 
சுபாவமும் , பிறரிடம் விநயமும் , விரோதிகளிடம் 
வெறுப்பை வெளியிடாத சுபாவமும் பொருந்திய தேசிகர் , 
தற்போது திருமழிசை ஆழ்வார் படத்தில் 

நடித்துக்கொண் 
டிருக்கிறார் . இவ்வளவு நாள் சிவபக்தர்களின் வேஷங்களி 
லேயே தோன்றிவந்த தேசிகர் , ( முதலில் சிவபக்தராக 
இருந்து பிறகு வைஷ்ணவ ஆழ்வாராக மாறிய ) திருமழின 
ஆழ்வாராகத் தோன்றுவதில் எனன பொருத்தம் பாருங்கள் ! 
நாமெல்லோரும் இதை மிக வரவேற்கிறோம் . ஆனால் லியோ 
பில்ம்ஸ் 

ஸ்ரீ . ஜகந்நாத ஐயங்காருக்கு மட்டும் தேசிகர் 
வைஷ்ண மதத்திற்கு மாறுவது பிடிக்கவில்லை போலும் ! 
ஆதலால் அவரை மீண்டும் ஒரு சிவயோகி யாக்கிக்கொண் 
டிருக்கிறார் . தேசிகர் அடுத்தபடியாக நக்கீரர் , சாருகதாஸர் 
ஆகிய படங்களில் நடிக்கப்போகிறார் . இப்படங்கள் அவருக்கு 
அழியாப் புகழை அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் . 


ஸி . ஹொன்னப்ப பாகவதர் 
ஒரு குழந்தை பிறந்துள்ள குடும்பம் ; அந்தக் குடும்பத்திற்கு 

ஏற்பட்ட பரம்பரைத் தொழில் ; அக் குடும்பத்தின் ஏழ்மை 
நிலை முதலிய சூழ் நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு , 
அந்தக் குழந்தை எதிர்காலத்தில் இன்ன தொழில்தான் 
செய்யும் என்று சொல்லப்படும் " ஜோஸ்யம் " சாதாரணமாய் 
பலிக்கக்கூடியது தான் . ஆனால் , ஹொன்னப்ப பாகவதர் 
விஷயத்தில் இந்தமாதிரி யாராவது ஜோஸ்யம் ” சொல்லி 
யிருந்தாரானால் , இன்றைய தினம் அவர் மூக்கில் விரலை 
வைத்து ஆச்சரியப்படவே செய்வார் . 

நெசவு வேலையை பரம்பரைத் தொழிலாகக் கொண்ட 
தேவாங்க ஜாதியில் பிறந்த ஹொன்னப்பாவின் குடும்பம் 
அந்த நாளில் பரம தரித்திர நிலைமையில் இருந்தது . அன் 
றாடம் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் அவதிப்பட்டுக் கொண் 
டிருந்தது . ஐந்தாவது வயதிலேயே அவரது தகப்பனாரான 
சிக்கலிங்கப்பா இறந்துவிட்டதால் , அவருடைய தாயார், 
வீடுகளில் வேலைசெய்து , அதன் மூலம் கிடைத்த சொற்ப 
வருவாயைக் கொண்டு ஹொன்னப்பாவையும் , அவருடைய 
தமையனையும் , 

சகோதரிகளையும் காப்பாற்றி 
வந்தார் . தன் குழந்தைகளைக் காப்பாற்றுவதற்கு தாயார் 
பட்டிருக்கும் பாடு கொஞ்ச நஞ்சமல்லவாம் , 
மற்ற பிள்ளைகளைப் போல் ஹொன்னப்பா 

ஹொன்னப்பா பள்ளிக் 
கூடத்தில் சேர்க்கப்படவில்லை . குடும்பத்தின் தாங்கமுடியாத 
தரித்திர நிலைமை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆதலால் 
ஒரு தனவந்தரின் வீட்டில் வேலை செய்வதற்காக மாதத்திற்கு 
இரண்டே ரூபாய் சம்பளத்தில் அமர்த்தப்பட்டார் ஹொன் 
னப்பா . அந்த 
அந்த தனவந்தரின் வீட்டில் 

வேலை செய்த 
வண்ணமே , அவர் இரவுப் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து , நான்கு 
வருஷ காலம் படித்து , தம் தாய்பாஷையான கன்னடத்தை 
எழுதப் படிக்கக் கற்றுக்கொண்டார் . 

இவ்விதமாக சுமார் ஐந்து வருஷங்கள் கடந்தபின் , ஒரு 
நாள் அந்த தனவந்தர் அவரை ஏதோ தாறுமாறாய்ப் பேசி 


இரண்டு 


82 


நட்சத்திர மாலை - 2 


விட்டாராம் . ரோஷம் மிகுந்த ஹொன்னப்பா , " இனிமேல் 
இது போன்ற வேலை செய்வதில்லை ” என்ற வைராக்கியத்துடன் 
வெளியேறி விட்டார் . அவர் வேலையை விட்ட சிறிது காலத் 
திற்கெல்லாம் , பங்களூரிலிருந்து வந்த அவருடைய குடும்பம் , 
அருகாமையிலிருந்த சௌடஸந்த்ரம் என்ற அவருடைய 
சொந்த கிராமத்திற்குச் சென்று வசிக்கலாயிற்று . கிராமத் 
திற்குச் சென்ற ஹொன்னப்பா தம் சகோதரருடன் கூட 
நெசவுத் தொழிலில் ஈடுபட்டார் . அவருக்கு அப்போது 
வயது சுமார் 16 இருக்கும் . 

ஹொன்னப்பாவுக்கு சிறு வயதிலிருந்தே சங்கீதத்தில் 
ஆசை இருந்து வந்தது அவர் அடிக்கடி பஜனைகளில் 
சேர்ந்து கொண்டு பாடுவது வழக்கம் . ஆனால் , சங்கீதத்தை 
முறைப்படி கற்றுக்கொள்ளுவதற்கு அவருக்கு கொஞ்சமும் 
வசதி இல்லாமலிருந்தது . பிறகோ அந்த சங்கீதம் அவரை 
வலுக் கட்டாயமாய் வந்தடைந்தது எதிர்பாராத 

திர்பாராத சம்பவங் 
களின் மூலமாகும் , 

ஒரு சமயம் , ஹொன்னப்பா தம் நண்பரொருவரின் கலி 
யாணத்திற்காக பங்களூருக்கு வந்தார் . அங்கு அவருடைய 
நண்பர்கள் தமாஷுக்காக அவருக்குப் பெண் வேஷத்தைப் 
போட்டு , மணப்பெண்ணின் தோழியாக நிறுத்தி குஷிப்படுத்தி 
விட்டனர் . ஹொன்னப்பா , அங்கு சாத்வீகமாய் அமர்ந் 
திருந்த ஒரு மனிதரிடம் சென்று , தம் பெண் வேஷத்திற் 
கேற்றபடி காதல் நாடகத்தை தொடங்கினார் . சிரிப்பும் குதூ 
கலமும் அளவு கடந்து போயின . பாவம் , அந்த மனிதர் 
பாடு திண்டாட்டமாகி விட்டது . பாட்டுக்கச்சேரி செய்ய 
வந்த இடத்தில் இந்த மாதிரி காதல் கச்சேரியில் ஈடுபட 
வேண்டி யிருக்கும் என்று அம்மனிதர் எதிர்பார்த்திருப்பாரா ? 

ஹொன்னப்பா சில நிமிஷங்களுக்குப் பிறகு , அந்த மனி 
தர்தான் அன்றைய தினம் கச்சேரி செய்ய வந்திருந்த சங்கீத 
வித்வான் ஸ்ரீ.என்.சம்பந்தம் பாகவதர் என்பதை அறிந்ததும் 
அவருக்குத் தூக்கிவாரிப் போட்டது . தம்சிறுபிள்ளைத் தனத் 
தால் பெரியதோர் தவறைச் செய்துவிட்டதாக அவருக்குப்பட் 
டது உடனே அந்த பாகவதர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து 
நமஸ்கரித்து , தம்மை மன்னிக்கும்படி வேண்டினார் . 


ஸி . ஹொன்னப்ப பாகவதர் 


83 


முதலில் கோபமடைந்திருந்த சம்பந்தம் பாகவதருக்கு , 
மன்னிப்புக் கோரிய ஹொன்னப்பா மீது இரக்கமும் , நிரந்தர் 
மான பிரியமும் ஏற்பட்டு விட்டது . சங்கீதத்தில் ஹொன்னப் 
பாவுக்கு அளவுகடந்த ஆசை இருந்ததையும் , அவருடைய 
குடும்ப நிலைமை அதை வளரவிடாமல் செய்து வந்ததையும் 
அறிந்த பாகவதர் , எப்படியும் அவரை சங்கீதத்தில் தேர்ச்சி 
பெறச் செய்துவிட வேண்டுமென்று தீர்மானித்துக் 
கொண்டார் . 

இந்த சம்பவம் நடந்த சிறிது காலத்திற் கெல்லாம் 
ஹொன்னப்பாவின் குடும்பம் மீண்டும் பங்களூருக்கே வந்து 
சேர்ந்தது . ஹொன்னப்பாவுக்கு சங்கீதம் சொல்லிக்கொடுக்க 
விரும்புவதாக அவருடைய தாயாரிடம் சம்பந்தம் பாகவதர் 
தெரிவித்தார் . முதலில் தாயாருக்கு அதில் இஷ்டமேயில்லை. 
ஆனால் பாகவத வற்புறுத்தலை அவரால் தட்டிக்கழிக்க 
முடியவில்லை . 
சாதாரணமாக , 

சங்கீல் சிக்ஷையை ஆரம்பித்துக் 
கொள்ளுபவர்கள் தான் வெற்றிலை பாக்கு பழம் முதலியவை 
களை வாங்கிக்கொண்டு வருவதும் , குருவுக்கு தக்ஷிணை வைத் 
துக் கொடுப்பதும் வழக்கம் . ஆனால் ஹொன்னப்பா விஷயத் 
திலோ என்றால் குருதான் இவைகளனைத்தையும் வாங்கிக் 
கொண்டு வந்தார் ! ஹொன்னப்பா தம் குருவுக்கு அளித்த 
முதற் காணிக்கையோ தம் மனப்பூர்வமான அன்புதான் . 

பழம் தேங்காய்களுடன் சம்பந்தம் பாகவதர் தம் சிஷ்யனை 
அழைத்துக்கொண்டு தம் வீட்டை அடைந்தார் . அங்கு ஒரே 
அழுகையாக இருந்தது . அந்த வீட்டில் கூடக் குடி இருந் 
தவர்களின் குழந்தை ஒன்று அப்பொழுது தான் இறந்து 
போயிருந்தது . இந்த சம்பவம் தாம் ஆரம்பிக்க விருக்கும் 
காரியத்திற்கு சகுனத்தடையாக 

மட்டுமல்லாமல் 
சௌகரியத் தடையாகவும் இருந்ததற்காக 

பாகவதர் 
உடைந்து விடவில்லை . 

எப்படியும் அந்த 
ஈளை நழுவவிடக் கூடாது என்ற எண்ணத்துடன் அவர் 
ஹொன்னப்பாவை ( பங்களூர் ) மாஜிஸ்ரேட் கோர்ட்டின் 
மைதானத்திற்கு அழைத்துச் சென்று , 

சென்று , அங்கு 

வெட்ட 
வெளியில் உட்கார்ந்து கொண்டு , அவருக்கு சிக்ஷையை 
ஆரம்பித்துவைத்தார் ! 


நலல 


மனம் 


நலல 


நா 


84 


நட்சத்திர மாலை - 26 


ஹொன்னப்பாவுக்கு அப்பொழுது வயது சுமார் பதி 
னெட்டு இருக்கும் . அது முதல் அவர் பகல் வேளையில் 
நெசவுத் தொழிலையும் , இரவு வேளையில் சங்கீதப் பாடல் 
களையும் கவனித்து வந்தார் . ஆரம்ப விழா வுக்கு தம் 
கையிலிருந்து செலவழித்தது போலவே பிறகும் , சம்பந்தம் 
பாகவதர் தம் கைப் பணத்தைச் செலவழித்தே ஹொன் 
னப்பாவுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்து வந்தார் . அவ 
ருக்குத் தம் சிஷ்யன் மீது விவரிக்க இயலாத அவ்வளவு 
அன்பு ஏற்பட்டிருந்தது . 


இவ்விதம் நான்கு வருஷ சிக்ஷைக்குப் பின்னர் , சம் 
பந்தம் பாகவதர் பங்களூரை விட்டுச் செல்ல வேண்டிய 
அவசியம் எற்பட்டதால் ஹொன்னப்பாவுக்கு சிக்ஷை நிறுத் 
தப்பட்டது . இதன் பிறகு , தம் குருவின் குருவான பார்த்த 
சாரதி பாகவதரின் கதாகாலக்ஷேபங்களில் ஹொன்னப்பா 
கொஞ்ச காலம் பின்பாட்டு பாடிவந்தார் . 


மைசூர் சமஸ்தானத்தில் பிரபலமா யிருந்த ஹார் 
மோனிஸ்ட் அருணாசலப்பா என்பவர் ஹொன்னப்பாவின் 
பாட்டால் கவரப்பட்டார் . அதன் விளைவாக அவர் ஹொன் 
னப்பாவுக்கு சிக்ஷை சொல்லிக் கொடுக்க தாமாகவே முன் 
வந்தார் . அவரிடம் கொஞ்ச காலம் நல்ல சிக்ஷை பெற்றபின் 
ஹான்னப்பா கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்தார் . 


கான 


முதலில் கலியாண வீடுகளிலேயே கச்சேரிகள் செய்து 
வந்த ஹொன்னப்பாவை , சேலத்திலுள்ள 

சுகுண 
சங்கீத சபாக்காரர்கள் 1937 - ம் வருஷத்தில் தியாக பிரம்ம 
உத்ஸவத்தில் கச்சேரி செய்ய அழைத்தனர் . ஹொன்னப்பா 
அதன்படியே கச்சேரி செய்து அனைவரின் நன்மதிப்பையும் 
பெற்றார் . 


இந்த சமயத்தில்தான் சேலம் சங்கர் பில்ம்ஸார் 
அம்பிகாபதி படத்தைத் தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண் 
டிருந்தனர் . 

இக் கம்பெனியைச் சேர்ந்த ஸ்ரீ . அண்ணாமலை 
ஹொன்னப்பாவின் சங்கீதத்தைக் கேட்டுவிட்டு , 
மேற்படி படத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் . 

அந்த 
சமயத்தில் ஹொன்னப்பாவுக்கு அதிகமாகத் தமிழ் பேச 


அவரை 


ஸி . ஹொன்னப்ப பாகவதர் 


85 


Te 


வராதென்றாலும் சங்கீதம் ஒன்றின் காரணமாகத்தான் அவர் 
அமர்த்தப்பட்டார் என்பது கவனிக்கத்தக்கது . 

அம்பிகாபதியில் உச்சிக் குடுமியுடன் ஒரு பாகவதர் கச்சேரி 
செய்கிறார் அல்லவா ? அவர்தான் ஹொன்னப்ப பாகவதர் . 
இதைத் தவிர , அதே படத்தில் அவர் மற்றும் இரு வேஷங் 
களில் தோன்றி யிருக்கிறார் . கச்சேரியில் அவர் பாடி 
யிருக்கும் பாட்டும் , பின்னணியில் பாடியிருக்கும் தேவ 
தேவன் என்ற பாட்டும் பாராட்டக் கூடியவையா யிருந்த 
போதிலும் , அப் படத்தில் அவருக்கு ஒரு தனிப் பெயர் 
கிடைக்கவில்லை . 

ஹொன்னப்பாவின் பெயரைப்பற்றி ஒன்று சொல்ல 
வேண்டும் . தமிழ் நாட்டிற்கு புதிதான இந்தப் பெயரை 
அம்பிகாபதி பட விளம்பரங்களில் பார்த்த 

ரஸிகர்களுக்கு 
வேடிக்கையா யிருந்தது . விசித்திரமா யிருந்த இந்தப் பெயர் 
எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது உண்மைதான் . 
ஆனால் தமிழ் நாட்டிற்குப் பழக்கமான வேறொரு பெயரை 
அவர் வைத்துக் கொண்டிருந்தால் அவர் இதைவிட சீக்கிர 
மாய் தமிழ் ரஹிகர்களின் ஆதரவைப் பெற்றிருக்க முடியும் 
என்று நினைக்கிறேன் . 

aan 
அம்பிகாபதியில் நடித்துவிட்டு வந்த பின்னர் , 1938 - ம் 
வருஷத்தில் , பங்களூரில் உள்ள எம்பயர் போட்டோ ஸ்டுடி 
யோக்காரர்கள் ஹொன்னப்பாவின் கச்சேரிக்கு ஏற்பாடு 
செய்தனர் . அந்தக் கச்சேரியில் ஹொன்னப்பா பிரமாதமாய் 
பாடினாராம் . கச்சேரிக்கு வந்திருந்த குப்பி நாடகக் கம்பெனி 
நடிகர்கள் ஹொன்னப்பாவைப் பாராட்டி , தங்கள் க 

கம்பெனி 
யில் சேர்ந்து நடிக்க வேண்டுமென்று அவரை வேண்டின 

னர் . 
அவருடைய குருவான அருணாசலப்பாவும் சிபார்சு செய்த 
தால் , ஹொன்னப்பா குப்பி கம்பெனியில் சேர்ந்து , முதன் 
முறையாக நாடக மேடையில் தோன்றலானார் . சுமார் பத்து 
மாத காலம் அவர் இக்கம்பெனியின் நாடகங்களில் அர்ஜு 
னன் , கிருஷ்ணன் , நாரதர் போன்ற வேஷங்களை நடித்து 
வந்தார் . 

இந்த சமயத்தில் தான் ஹொன்னப்பாவுக்கு திருமணம் 
நடந்தேறியது . கலியாணத்திற்குப் பிறகு இரண்டு வருஷ 


7 


86 


நட்சத்திர மாலை - 2 


காலம் ஹொன்னப்பா தம் வழக்கமான தொழிலை நடத்திக் 
கொண்டு ஊரோடு இருந்து விட்டார் . 


1940 - ம் வருஷத்தில் சேலம் சாதனா பில்ம்ஸார் கிருஷ்ண 
குமார் தமிழ்ப் படத்தைத் தயாரிக்க முற்பட்டனர் . அவர் 
கள் இப்படத்தின் கதாநாயகன் வேஷத்தையே ஹொன் 
னப்பாவுக்கு தைரியமாகக் கொடுத்தனர் . இப்படம் 1942 - ம் 
வருஷத்தில் வெளிவந்தது . இதற்கிடையில் சுபத்ரா கன்னடப் 
படத்திலும் ஹொன்னப்பா நடித்தார் . இந்தப் படம் 1941 - ம் 
வருஷத்திலேயே 

வெளிவந்து விட்டது . ஆனால் 
இரண்டு படங்களும் அதிக வெற்றி பெறவில்லை . அதேபோல் 
ஹொன்னப்பாவின் உழைப்பும் போற்றக்கூடியதாய் இருக்க 
வில்லை . 


இந்த 


ஹொன்னப்பாவை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸார் 
( 1942 - ல் வெளிவந்த) சதி சுகன்யா படத்திற்கு ஒப்பந்தம் 
செய்து கொண்டனர் . எப்படியும் ஹொன்னப்பாவை ஒரு 
பிரபல நக்ஷத்திரமாக்கி விடுவதென்று டைரக்டர் டி . ஆர் . 
சுந்தரம் கங்கணம் கட்டிக்கொண்டார் . அவர் நினைத்தபடியே 
செய்தும் முடித்தார் . முந்தின படங்கள் எல்லாவற்றையும் 
விட ஹொன்னப்பாவுக்கு இந்தப் படத்தில் நிறையப் புகழ் 
கிடைத்தது . பின்னர் ஹொன்னப்பா நடித்த தேவகன்யா, 
அருந்ததி ஆகிய படங்கள் அவரை மேலும் ஒரு படி உயர்த்தி 
பிரபாவதியில் அவர் ஸ்திரீ வேஷத்தைப் போட்டுக்கொண்டு 
வெளுத்து வாங்கியிருப்பதை ரஸிகர்கள் மறந்திருக்க மாட் 
டார்கள் . 


பிறகு ராஜராஜேஸ்வரி , பர்மா ராணி , பக்த காளத்தி ஆகிய 
படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் . ராஜராஜேஸ்வரியில் 
அவருடைய நடிப்பும் , பாட்டும் புகழக்கூடியபடி கச்சிதமாய் 
அமைந்திருந்தன . ஹொன்னப்பா நடித்த ஒரே சமூகப் படம் 
பர்மா ராணி யாகும் . ஆனால் அதில் அவருக்கு அந்த 
வேஷம் துளிக்கூடப் பொருந்தாமலிருந்தது . பக்த காளத்தி 

அம்சங்களிலும் படுமோசமாய் இருந்தது . 
ஹொன்னப்பாவுக்கும் இப்படத்தில் வெற்றி கிடைக்கவில்லை . 
பின்னர் அவர் குப்பி கம்பெனியாரின் மல்லம்மா கன்னடப் 


ஸி . ஹொன்னப்ப பாகவதர் 


87 


மாக 


படத்திலும் , மாடர்ன் 

தியேட்டர்ஸின் சுபத்ராவிலும் , 
ஜூபிடர் பிக்சர்ஸின் ஸ்ரீ முருகனிலும் நடித்திருக்கிறார் . 

ஹொன்னப்பாவுக்கு இப்பொழுது சுமார் 29 வயதா 
கிறது . அவர் பிருகா பொருந்திய இனிய சாரீரத்தைப் 
பெற்றிருக்கிறார் . அவர் அம்பிகாபதிக்குப் பிறகு தமிழ் 
பாஷையை எழுதவும் , படிக்கவும் கற்றுக் கொண்டிருக்கிறார் . 
அவர் வசனங்களைப் பேசுவது ஸ்பஷ்டமாக இல்லை என்ற 
குறை , படத்திற்குப் படம் குறைந்து , இப்பொழுது அநேக 

மறைந்து விட்டது . தற்போதைய முன்னணி நக்ஷத் 
திரங்களில் ஒருவராக விளங்கும் ஹொன்னப்பா எதிர்காலத் 
தில் மேலும் அதிகப் புகழை அடைவார் என்று தாராளமாய்க் 
கூறுகிறேன் . அவர் கடைசியாய் நடித்துள்ள வால்மீகி , 
குண்டலகேசி ஆகிய படங்களில் அவருடைய பாட்டும் , நடிப்பும் 
இதற்கு அத்தாட்சியாய் அமைந்திருக்கின்றன . இவ்விரு 
படங்களிலும் அவருடைய பாட்டில் ஒரு புது 
காணப்படுகிறது ; நடிப்பிலும் மிக அபிவிருத்தி யடைந்திருக் 
கிறார் . தற்போது அவர் புல் புலரம்பா , வளையாபதி , கோகுலதாவி 
ஆகிய தமிழ்ப் படங்களிலும் , பக்த கும்பரா என்ற தம் சொந்தப் 
படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் . 


சோபை 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 
அதிருஷ்டம், விதி -இவைகளில் யாருக்காவது நம்பிக்கை 

இல்லையென்றால் , அவர் தியாகராஜ பாகவதரின் வாழ்க் 
கையைப் படித்த பின்னர் தம் அபிப்பிராயத்தை பேசாமல் 
மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிருக்கும் . அதிருஷ்ட தேவதை 
ஒரு மனிதனை சொற்ப காலத்திற்குள் எவ்வளவு உன்னத பத 
விக்கு உயர்த்த முடியும் , எவ்வளவு செல்வத்தை அவனுக்கு 
குவிக்க முடியும் என்பதை பாகவதரின் வாழ்க்கையிலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . அதே சமயத்தில் , " விதி வலிது 
என்பதையும் அவருடைய வாழ்க்கை மறுக்க முடியாதபடி 
வற்புறுத்திக் காட்டுகிறது . 

தாம் இவ்வளவு புகழையும் , பணத்தையும் சம்பாதிப் 
போம் என்று பாகவதரே தம் வாழ்க்கை யாரம்பத்தில் கனவு 
கண்டிருக்க மாட்டார் . மற்றவர்கள் அடைந்திராத உன்னத 
ஸ்தானத்தைக் கைப்பற்றிக்கொண்டு சினிமாச் சக்கரவர்த்தி ” 
யாக விளங்கிவந்த சமயத்தில் அவரை இவ்வளவு துரதிருஷ் 
டமும் துக்ககரமான சம்பவங்களும் பற்றிக்கொள்ளும் என்று 
ஜோஸிய நிபுணர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை . " பால் பொங்கி 
வந்த சமயத்தில் பானை உடைந்தமாதிரி " ஆகியது அவரது 
வாழ்க்கை . " அவர் வாழ்ந்த வாழ்வெல்லாம் வெறும் 
மாயையோ ” என்று நினைக்கவேண்டியதாகி யிருந்தது ஒரு 
சமயம், 


தியாகராஜ பாகவதரின் பூர்வீகம் மாயவரம் என்று தெரி 
கிறது . அவர் பிறந்ததோ தம் தாயாரின் சொந்த ஊராகிய 
தஞ்சாவூரில் . ஆனால் அவர் சிறு பிள்ளையாக இருந்த சமயத் 
திலேயே அவரது பெற்றோர்கள் திருச்சிக்குச் சென்று குடி 
யேறிவிட்டனர் . 

பாகவதர் 1910 - ம் வருஷம் மார்ச் மாதம் 1 - ந் தேதி 
யன்று தஞ்சை ஷராப்கடை ஸ்ரீ . கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி 
யின் மூத்த புதல்வராகப் பிறந்தார் . பாகவதருடன் பிறந்தவர் 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


89 


கள் இரண்டு சகோதரர்களும் , மூன்று சகோதரிகளுமாவர் . 
சகோதரர்களில் ஒருவரான ஸ்ரீ . கோவிந்தராஜ பாகவதரும் 
சங்கீதத்தில் தேர்ச்சிபெற்று , கச்சேரிகள் செய்து வருகிறார் . 
மற்றொரு சகோதரரான ஸ்ரீ . ஷண் முகம் தற்போது தொழிற் 
கல்வி கற்று வருகிறார் . 
பாகவதரை அவருடைய தந்தை 

மிகச் செல்வமாக 
வளர்த்துவந்தார் . வழக்கம்போல பாகவதர் பள்ளிக்கூடத்தில் 
சேர்க்கப்பட்டார் . ஆனால் பாகவதருக்கோ படிப்பில் ஊக்கம் 
ஏற்படவில்லை . அதற்கு 

மாறாக அவருக்கு சங்கீதத்தில் 
அதிக ஆசை ஏற்பட்டது . ஆதலால் தகப்பனார் அவரை 
சங்கீத வழியிலேயே திருப்பிவிடத் தீர்மானித்தார் . அவரே 
சங்கீதஞானம் உடையவரா யிருந்ததால் , பாகவதருக்குத் 
தாமே சாதாரணத் தமிழ்ப் பாட்டுகளைச் சொல்லிக் கொடுக்க 
லானார் . 

Be Rum 
இவ்விதம் பாடம் கற்றுக்கொண்ட பாகவதருக்கு சங்கீ 
தத்திலிருந்த ருசி மேலும் அதிகரித்து ஸ்திரப்படலாயிற்று . 
அடிக்கடி பெரிய வித்வான்களின் கச்சேரிகளைக் கேட்டு வந்த 
தால் , தாமும் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டு 
மென்ற ஆசையும் அவருக்கு ஏற்பட்டது . 
PLE 
ஒரு சமயம் , 

சமயம் , திருச்சி மலைக்கோட்டை நூற்றுக்கால் 
மண்டபத்தில் , காலஞ்சென்ற பிரபல வித்வான் ஸ்ரீ . நயின் 
பிள்ளையின் கச்சேரியொன்று நடந்தது . திருச்சி கோவிந்த 
சாமி பிள்ளை பிடிலும் , புதுக்கோட்டை தக்ஷிணாமூர்த்தி 
பிள்ளை கஞ்சிராவும் , கும்பகோணம் அழகாம்பி பிள்ளை 
மிருதங்கமும் , மன்னார்குடி பக்கிரியா பிள்ளை கொனக்கோலும் , 
மையாள்புரம் சுந்தரம் ஐயர் கடமும் வாசித்தனர். பெரிய 
வித்வான்கள் அடங்கிய இந்தக் கச்சேரியைக் கேட்டபின் 
தான் , " நிச்சியமாய் சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் ” 
என்ற தீர்மானம் பாகவதரின் மனதில் வேர் ஊன்றியதாம் . 

பாகவதர் தம் விருப்பத்தைத் தம் தகப்பனாரிடம் தெரி 
வித்தார் . அவர் இஷ்டப்படியே விட்டுவிட தகப்பனாரும் 
இசைந்தார் . தம் நண்பரான பிடில் சின்னய்யா பிள்ளையிடம் 
முறைப்படி சங்கீதம் கற்க ஏற்பாடு செய்தார் . அப்பொழுது 


90 


நட்சத்திர மாலை - 2 


பாகவதருக்கு பனிரெண்டு வயது தானிருக்குமாம் . அவர் 
சங்கீத ஆரம்ப சிக்ஷைகளை மேற்படி வாத்தியாரிடம் சிலகாலம் 
கற்றுக்கொண்டார் . 

இந்த சமயத்தில் , ஒருநாள் , அவரும் அவரது தகப்பனா 
ரும் , தகப்பனாரின் நண்பரான ஸ்ரீ . வரதராஜுலு நாயுடு 
என்பவரும் திருச்சி ரஷிக ரஞ்சனி சபையாரின் நாடகம் 
ஒன்றிற்குச் சென்றிருந்தனர் . நாடகம் ரொம்ப நன்றாக நடத் 
தப்பட்டது பாகவதரின் மனதில் புது எண்ணங்களை உண்டு 
பண்ணியது . தாமும் அவர்களைப்போல ஒரு உயர்ந்த நடிக 
சாக வேண்டும் என்று அவருக்குத் தோன்றியது . ஆனால் 
தமது விருப்பத்தைத் தந்தையாரிடம் தெரிவிக்க போதிய 
தைரியம் இருக்கவில்லை அவருக்கு . ஆதலால் ஸ்ரீ . நாயுடு 
விடம் மெதுவாகத் தம் 

மன திலுள்ளதை வெளியிட்டார் 
பாகவதர் . 

ஸ்ரீ . நாயுடு ரவிக ரஞ்சனி சபையில் ஒரு அங்கத்தின 
ராக இருந்ததால் பாகவதரை நாடக மேடையிலேற்றுவது 
அவருக்கு சுலபமாயிருந்தது . அவர் பாகவதரை அந்த சபைத் 
தலைவரான ஸ்ரீ . எப் . ஜி . நடேசய்யரிடம் அழைத்துச் சென்று 
பாடச் செய்தார் . எதிர்காலத்தில் பாகவதர் நல்ல புகழை 
அடையக்கூடும் என்பதை அறிந்த ஸ்ரீ . ஐயர் அவரைத் தம் 
சபையில் 

ஒரு நடிகராகச் சேர்த்துக்கொண்டு பயிற்சி 
அளித்தார் . 

இந்த சபையாரின் ஹரிச்சந்திரா நாடகத்தில் பாகவதருக்கு 
முதன் முதலாக லோகிதாஸன் வேஷம் கொடுக்கப் பட்டது . 
அந்த வேஷத்தை பாகவதர் திருப்திகரமாய் நடித்துப் 
பாடவே , அவர் அந்த சபையின் நிரந்தர பால பார்ட் 
டாக ஆகிவிட்டார் . 

இப்படி சிலகாலம் நடித்த பின்னர் , நாடகப் பாட்டுகளைக் 
கற்றுக் கொள்வதற்காக பாகவதர் திருவையாற்றுக்குச் 
சென்றார் . அங்கு பின்பாட்டு பாடிவந்த ஸ்ரீ .ராமசாமி பத்தர் 
என்பவரிடம் சுமார் ஒரு வருஷகாலம் நாடகப் பாட்டுகளைக் 
கற்றுக்கொண்டார் . 

திருவையாற்றில் இருந்தபோது அவர் தியாகய்யர் உத்ஸ. 
வத்தில் நடந்த கச்சேரிகளை ஒன்று விடாது கேட்டு வந்தார். 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


91 


மென்ற ஆசை 


அதன் காரணமாக , அவருக்கு கச்சேரி செய்ய வேண்டு 

உதயமாயிற்றாம் . திருவையாற்றிலிருந்து 
பாகவதர் திருச்சிக்குத் திரும்பிச் சென்றார் . அங்கு வசித்து 
வந்த திருநெல்வேலி ஸ்ரீ . பொன் னுவையங்காரிடம் சிக்ஷைக்கு 
அமர்ந்தார் . ஸ்ரீ . ஐயங்கார் பாகவதருக்கு கச்சேரி செய்யும் 
அளவிற்கு சங்கீதத்தைப் போதித்தார் . பாகவதர் சாதாரண 
கச்சேரிகளை செய்யத் தொடங்கினார் . இந்தக் கச்சேரிகளுக்கு 
ஸ்ரீ . ஐயங்காரே பிடில் வாசிப்பது வழக்கமாம் . 

கொஞ்சகாலம் பாகவதர் கச்சேரிகள் செய்து கொண் 
டிருந்தாரென்றாலும் அவருடைய நாட்டமெல்லாம் நாடகத் 
தின் மீதே இருந்தது . ஸ்ரீ .நரசிம்ம ஐயர் என்பவர் பாகவத 
ருக்கு பாமா விஜயம் , சாரங்கதார , வள்ளித் திருமணம் , நந்தனர் , பவழக் 
கொடி , கோவலன் போன்ற பிரபல நாடகங்களை ஆறே மாதங் 
களில் சொல்லிக் கொடுத்து , 

அவரை நாடகமேடையில் 
நடிக்கவும் செய்துவைத்தார் . 

பாகவதர் தமிழ்நாடெங்கும் ஸ்பெஷல் நாடகங்களில் 
நடிக்க ஆரம்பித்தார் . சினிமாவைப்போலவே அவர் நாடக 
மேடையிலும் நடிப்பைவிட சங்கீதத்தில் தான் அதிகப் பெயர் 
பெற்று விளங்கினார் . சிவபெருமான் கிருபை வேண்டும் " 
என்ற பாட்டு அந்தக் காலத்தில் அவருடைய 

" மாஸ்டர் 
பீஸாக விளங்கி வந்தது . அவருடைய பாட்டின் காரணமாக 
அவருடைய நாடகங்களுக்கு நிறைய வசூல் ஏற்பட்டு வந்தது . 

தமிழ் நாட்டில் நல்ல புகழ் பெற்றபின் , பாகவதர் 
இலங்கைக்குக் சென்று நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார் . 
அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் 
கண்ணை இமை காப்பது போல் அவருடைய நலன்களைக் 
கவனித்துவந்த அவரது தகப்பனார் இலங்கையில் காலமானார் . 
தகப்பனாரின் செல்வப் பிள்ளையாக விளங்கிவந்த பாகவதரை 
இச்சம்பவம் மிகவும் கலங்கச் செய்து விட்டது . 

பாகவதருக்கு சினிமாவுக்கு வருவதற்கு இரண்டு மூன்று 
வருஷங்களுக்கு முன்பே திருமணம் நடந்தேறிவிட்டது . 
அவருக்கு முறையே சுமார் 12 , 10 வயது நிரம்பிய இரு 
பெண் குழந்தைகளும் , சுமார் 6 வயதுடைய ( ரவீந்திரன் 
என்ற பெயருடைய) ஒரு புத்திரனும் பிறந்திருக்கின்றனர் . 


கூடவே 


சென்று , 


92 


நட்சத்திர மாலை 


2 


பாகவதரை சினிமா உலகிற்கு அழைத்து வந்து அவரை 
ஒரு பிரபல நடிகராக்கிய பெருமை , தமிழ் நாட்டிற்குப் பல 
பிரபல நக்ஷத்திரங்களை அளித்திருக்கும் டைரக்டர் கே . 
சுப்ரமண்யத்தையே சேரும் . காரைக்குடியில் பாகவதரின் 
நாடகமொன்றை ஸ்ரீ . சுப்ரமண்யம் பார்க்க நேர்ந்தது . அந்த 
சமயம் அவர் மீனாக்ஷி பில்ம்ஸாரின் பவழக்கொடி தமிழ்ப் 
படத்தை டைரக்ட் செய்வதற்கு ஏற்பாடாகி யிருந்தது . 
பாகவதரை சினிமாப் படங்களில் நடிக்கச் செய்தால் அவ 
ருடைய பாட்டிற்காக படத்திற்கு நல்ல வசூல் ஏற்படும் 
என்பதை 

கண்டுகொண்டார் சுப்ரமண்யம் . பாகவதரை 
அவர் முதன் முதலாக ( 1934 - ம் வருஷத்தில் ) பவழக்கொடி 
படத்தில் அர்ஜுனனாக நடிக்கச் செய்தார் . சுப்ரமண்யத்தின் 
தீர்க்க தரிசனம் தவறாகவில்லை. இப்படத்தில் பாகவதரின் 
நடிப்பு நாடகதோரணையி லிருந்தபோதிலும் , பாட்டு 
ரவிகர்களின் மனதைக் கவர்ந்தது . 

வகம் 
பவழக்கொடியில் பாகவதருடன் எஸ் . டி . சுப்புலக்ஷ்மி 
கதாநாயகியாக நடித்தார் . நாடகமேடையில் பிரசித்தமாய் 
விளங்கிய இந்த ஜோடி சினிமாவிலும் பிரபலமடையத் 
தொடங்கியது . தங்கள் முதல் படத்தின் மூலமே இவ்விரு 
வரும் நக்ஷத்திரங்களாகி விட்டனர் . 

அடுத்தபடியாக முருகன் டாக்கீஸாருக்காக கே . சுப்ர 
மண்யம் நவீன சாரங்கதராவைத் தயாரிக்கலானார் . அவர் இப் 
படத்திலும் பாகவதர் - சுப்புலக்ஷ்மி ஜோடியை 
பாகத்தில் நடிக்கச் செய்தார் . பவழக்கொடியில் அவர்களுக்குக் 
கிடைத்த புகழ் சாரங்கதரா மூலம் பன்மடங்காகப் பெருகி 
யது . பாட்டிற்காக பாகவதரையும் நடிப்பிற்காக எஸ் . டி . 
எஸ்.ஸையும் ரஸிகர்கள் பிரமாதமாய் புகழ்ந்தனர் . 

1935 - ம் வருஷத்தில் சென்னை பில்ம் லீகால் நடத்தப் 
பட்ட சினிமாத் தேர்தலில் படரஸிகர்கள் நவீன சாரங்கதரா 
வுக்கு மூன்றாவது ஸ்தானமே அளித்தனர் என்றாலும் , இந்த 
ஜோடிக்குமட்டும் முதல் ஸ்தானங்களை அளித்தனர் . எப் 
பொழுதுமே இந்த ஜோடி பிரியாமல் நடித்துவர வேண்டும் 
என்று ஆசை கொண்டனர் . ஆனால் ரவிகர்கள் எதிர்பார்த்த 
படி நடைபெறவில்லை . சாரங்கதரா படம் முடிவதற்குள்ளாகவே , 


பிரதம 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


93 


சன்று , 


பாகவதர் , எஸ் . டி . 

டி . எஸ் . , சுப்ரமண்யம் இவர்களிடையே 
ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டதால் , பாகவதர் - சுப்புலக்ஷ்மி 
ஜோடி பிரிந்து போய்விட்டது . 
தியாகராஜ பாகவதர் தனியாகப் 

தனியாகப் பிரிந்து சென் 
திருச்சி தியாகராஜா பில்ம்ஸார் தயாரித்த சத்திய சீலன் படத்தில் 
( 1936 - ம் வருஷத்தில் ) எம் . எஸ் . தேவசேனாவுடன் நடித்தார் . 
இந்தப் படம் அவ்வளவாக வெற்றிபெறவில்லை. சினிமாத் 
தேர்தலில் மூன்றாவது 

ஸ்தானம்கூட இப்படத்திற்குக் 
கிடைக்கவில்லை. பாகவதருக்கோ இந்தத் தேர்தலில் முதல் 
ஸ்தானத்திற்குப் பதில் இரண்டாவது ஸ்தானம்தான் கிடைத் 
தது . எஸ் . டி . சுப்புலக்ஷ்மி கூட நடிக்காததால் தான் இந்தப் 
படமும் , அதில் பாகவதரும் வெற்றி பெறவில்லை என்று ஒரு 
பகுதியினர் சொல்லி வந்தனர் . ஆனால் இது எவ்வளவு 
தவறான அபிப்பிராயம் என்பதை நிரூபிப்பதற்காகத் தானே 
என்னமோ 

பாகவதர் அதன் பிறகு நடித்த படங்கள் ஒவ் 
வொன்றிலும் ஒவ்வொரு புதுக் கதாநாயகியுடன் தோன்றி 
வெற்றி பெற்றிருக்கிறார் . 

சத்திய சீலன் படத்திற்குப் பிறகு பாகவதர் , ஓட்டத்திலும் 
வசூலிலும் தமிழ் நாட்டில் ஒரு புரட்சியை உண்டுபண்ணிய 
சிந்தாமணி படத்தில் நடித்தார் . இந்தப் படத்தில் காலஞ் 
சென்ற அஸ்வத்தம்மா அவருடன் கதாநாயகியாக நடித்தார் . 
இருவரும் அதி இனிமையாகப் பாடி நடித்திருந்தபோதிலும் , 
இருவருடைய பாட்டுகளும் ஜனங்களிடையே மிக பிரசித்த 
மாயிற் றென்றாலும் , சிந்தாமணி படத்திற்கு மட்டுமன்றி அதில் 
நடித்த இவர்கள் இருவருக்கும் சினிமாத் தேர்தலில் முதல் 
ஸ்தானங்கள் கிடைத்ததென்றாலும் , ஏதோ சில காரணங்களி 
னால் பாகவதரைவிட அஸ்வத்தம்மாவுக்கு ஓரளவு அதிகப் 
புகழ் ஏற்பட்டது என்பது உண்மை . 

பாகவதர் மிக நுட்ப அறிவுடையவர் . பொது ஜனங் 
களின் மனப்போக்கை நன்கு அறிந்து கொண்டார் . இந்த 
மாதிரி தர்ம சங்கடமான நிலைமையில் இனியும் தாம் மாட்டிக் 
கொண்டால் , தம் புகழ் மேலோங்குவதற்குத் தடை ஏற்படும் 
என்பதை உணர்ந்தார் . ஆதலால் , அதன் பிறகு நடித்த படம் 
எதிலும் இதுபோன்ற தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு 


94 


நட்சத்திர மாலை - 2 


விடாதபடி பாகவதர் தம் கதாநாயகிகளைத் தேர்ந்தெடுத்துக் 
கொண்டிருக்கிறார் . பிறகு 

பிறகு நடித்த படங்களிளெல்லாம் , 
பாட்டிலும் , படத்தின் வெற்றியிலும் பாகவதருக்கே முதல் 
பங்கு கிடைத்து வந்திருக்கிறது . 

சிந்தாமணிக்குப் பிறகு பாகவதர் அம்பிகாபதியில் நடித்தார் . 
அதிக காலம் ஓடி அபரிமிதமான ஆதரவைப் பெற்ற படங் 
களில் அம்பிகாபதியும் ஒன்றாகும் . இப்படத்திற்கு வெற்றி 
அளித்த பல அம்சங்களில் பாகவதரின் பாட்டு முக்கிய 
மான தா யிருந்தது . 

பாகவதர் நடித்த சிந்தாமணியும் அம்பிகாபதியும் 1937 - ம் 
வருஷத்திலேயே வெளிவந்தன . இந்த இரண்டு படங்களும் 
தமிழ்நாட்டில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்த சமயத் 
தில் , பாகவதர் கொஞ்சகாலம் ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டு , 
தியாகராஜா பில்ம்ஸாரின் திரு நீலகண்டர் படத்தில் நடித்தார் . 
இந்தக் கம்பெனியில் பாகவதர் ஒரு முக்கிய பங் 

ங்குதாரர் 
என்று தெரிகிறது . 

AUN 
திரு நீலகண்டர் படத்தை காலஞ்சென்ற ராஜா சாண்டோ 
டைாக்ட் செய்தார் . இதற்கு முந்தின 

படங்களிலெல்லாம் 
பாகவதரின் பாட்டு மிகப் போற்றப்பட்டு வந்தாலும் , அவ 
ருடைய நடிப்பு சாதாரணமாகவே இருந்துவந்தது . ஆனால் 
ராஜா சாண்டோ எப்பேற்பட்டவரையும் சிறந்த நடிகராக்கி 
விடும் சக்தி உடையவரல்லவா ? அவர் தம் டைரக்ஷனுக்கு 
உட்பட்ட பாகவதரையும் இப்படத்தில் திறம்பட நடிக்கச் 
செய்துவிட்டார் . பாகவதர் நடித்திருக்கும் எல்லாப் படங் 
களிலும் , திருநீலகண்டரில் தான் 

அவருடைய நடிப்பும் , 
பாட்டும் உச்சஸ்தானத்தை அடைந்திருக்கின்றன என்பது 
என் அபிப்பிராயம் . 1939 - ம் வருஷத்திய சினிமாத் தேர் 
தலில் திருநீலகண்டருக்கும் பாகவதருக்கும் முதல் ஸ்தானம் 
கிடைத்தது . 

இரண்டு வருஷங்களுக்குப் பிறகு , பாகவதர் நடித்த 
அசோக் குமார் வெளிவந்தது . அவருடைய பாட்டுகள் வழக்கம் 
போலவே பிரபலமடைந்தன . ஆனால் கண்ணாம்பாவும் , நாகய் 
யாவும் நடிப்பு விஷயத்தில் புகழைத் தட்டிக்கொண்டு போய் 
விட்டனர் . 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


ஜனங்கள் 


சிவகவி படம் 1943 - ம் வருஷத்தில் வெளிவந்தது . இ 
படத்தின் தயாரிப்பு அம்சங்களில் பல குறைகள் காணப் 
பட்டன . ஆனால் இக்குறைகளை 

யெல்லாம் 
பொருட் படுத்தாதவாறு செய்து விட்டன பாகவதரின் 
பாட்டுகள் . வள்ளலைப் பாடும் வாயால் , சொப்பன வாழ்வு 
ஆகிய இரண்டு பாட்டுகளும் மிகப் பிரசித்தி யடைந்தன . 

பாகவதர் கடைசியாக நடித்திருக்கும் படமான ஹரிதாஸ் 
1944 - ம் பாவருஷம் 

தீபாவளியின் 

போது வெளிவந்தது . 
சென்னையில் இப்படம் பிராட்வே 

இப்படம் பிராட்வே டாக்கீஸிலும் , இதர 
தியேட்டர்களிலும் இடைவிடாமல் 142 வாரங்கள் 
அதிக வாரங்கள் ஓடிய படம் " என்று புகழ்பெற்றுள்ளது . 
பொதுஜனங்கள் வேறு எந்தத் தமிழ்ப் படத்திற்குமே இவ் 
வளவு அபரிமிதமான ஆதரவு காட்டியதேயில்லை. 

ஹரிதாஸில் பாகவதரின் நடிப்பு வழக்கத்திற்கு மாறான 
ஒரு புது மோஸ்தரில் இருக்கிறது . தூய்மையை விரும்பும் 
கலாரகர்களுக்கு அவரது புதுப்போக்கு ஏமாற்றத்தையே 
அளித்திருக்கிறது . ஆனால் இப்படத்தில் பாகவதரின் பாட்டு 
களோ குறிப்பிடத் தக்கபடி அதி இனிமையாக அமைந்திருக் 


16 


கின்றன . 


ணம 


பாகவதர் பிராபல்யம் அடைந்ததற்கும் அவருடைய 
பாட்டிற்கு அதிக மௌசு ஏற்பட்டதற்கும் முக்கிய கார 

அவருடைய குரலிலுள்ள இனிமைதான் . பாட்டில் 
புகழ்பெற்ற பாகவதர் , அப்புகழை சரிவர காப்பாற்றிக் 
கொண்டு நாளுக்கு நாள் அது பன் மடங்காய் வளர்வதற் 
காக மிகுந்த பாடுபட்டு வந்திருக்கிறார் . தமக்கும் , தம் குர 
லுக்கும் ஏற்றதான மெட்டுகளில் , தகுந்தவர்களைக் கொண்டு 
பாட்டுகளை அமைக்கச் செய்வது ; அவைகளைத் திருப்தி 
ஏற்படும் வரையில் ஒத்திகை செய்து கொள்ளுவது ; பாட்டுப் 
புஸ்தகத்தின் உதவி இல்லாமலே சாகித்யங்களைப் புரிந்து 
கொள்ளக் 

கூடியபடி ஸ்பஷ்டமாக உச்சரித்துப் பாடுவது ; 
இவைகளிலெல்லாம் அவர் பிரமாதமான சிரத்தை எடுத்துக் 
கொண்டிருக்கிறார் . 
போட்டு விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக் 
கொண்டு ஏராளமான புகழைப் பெற்றிருக்கும் பாகவதர் 


96 


நட்சத்திர மாலை - 2 


நடிப்பு விஷயத்தில் கவலையே கொள்ளவில்லை . தமக்குப் 
புகழையும் , பொருளையும் சம்பாதித்துக் கொடுப்பதற்கு பாட்டு 
ஒன்றே போதும் என்று அவர் திருப்தியடைந்து விட்டார் . 
தாம் ஒரு சிறந்த நடிகராக முடியாது என்பதை அவர் 
உணர்ந்திருந்தார் போலும் . ஆதலால் அவர் தாம் நடித்த 
பாத்திரங்களுக்கு ஏற்ற முறையில் தம் வேஷத்தை மாற்றிக் 
கொள்ளுவதற்குப் பதில் , தமக்கேற்ற பாத்திரங்களைத் தேர்ந் 
தெடுத்துக் கொண்டு , அவைகளைத் தம் சௌகரியத்திற் 
கேற்றபடி மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார் . சுப்பையா பாக 
வதரின் பிரசித்தி பெற்ற சிகையலங்காரம் நாடகக்காரர்க 
ளுக்கு ஒரு முத்திரையாக விளங்கி வந்தது . அதுபோல 
பாகவதரின் சிகையலங்காரம் இப்பொழுது சினிமாக்காரர் 
களுக்கு ஒரு முத்திரையாகி யிருக்கிறது . 

மேலே சொன்ன காரணங்களினால் , பாகவதரின் நடிப்பும் 
தோற்றமும் எல்லாப் படங்களிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி 
யாயிருக்கிறது . ஆனால் ஒன்று சொல்லவேண்டும் . அவர் தம் 
சாத்தியத்திற்கு மீறிய விஷயங்களில் முயற்சித்துத் தோல்வி 
பெறவில்லை . அதோடு திரையில் தோன்றும்போதும் , நடிக் 
கும்போது , பேசும்போதும் வெறுப்பு ஏற்படக்கூடியபடி அவர் 
நடந்து கொண்டதில்லை . ஒருவரைச் சிறந்த நடிகர் என்று 
சொல்லுவதற்கு இவை போதாதென்றாலும் , பண வசூலையே 
முக்கியமாகக் கருதி வந்த முதலாளிகள் பாகவதருக்குப் 
புதுப்புது வேஷங்களைக் கொடுக்க வேண்டுமென்றோ அவரை 
ஒரு உன்னத நடிகராக்க வேண்டுமென்றோ கவலை கொள்ளா 
மல் , அவருடைய போக்குப்படியே விட்டுவிட்டனர் . பாகவதர் 
தங்கள் படத்தில் நடிக்கச் சம்மதித்து விட்டால் , அதையே 
ஒரு பாக்யமாகக் கருதி வந்தனர் பட முதலாளிகள் . அவாது 
பெயரைப் போட்டு விளம்பரப்படுத்திய மறுகணமே விநியோ 
கஸ்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன் பணத்தைக் 
கொட்டி வரலாயினர் . பாகவதர் நடித்த படங்களுக்கு பிரமாத 
மான வசூல் ஏற்பட்டு வந்தது தான் இதற்குக் காரணம் என்று 
சொல்ல வேண்டுமா ? 

1944 - ம் வருஷத்தில் பாகவதரின் புகழும் , செல்வாக்கும் 
உச்சஸ்தானத்தை அடைந்தன . பாகவதரைத் தம் படங் 
களில் 

நடிக்கச் செய்வதற்கு பட முதலாளிகள் போட்ட 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


97 


போட்டி கொஞ்ச நஞ்சமல்ல . பூராத் தொகையையுமே முன் 
பணமாகக் 

கொடுத்து விடக்கூட அவர்கள் முற்பட்டனர் . 
பாகவதரின் சம்பளம் ஒரு படத்திற்கு ஒரு லக்ஷ ரூபாயாக 
உயர்ந்தது . 

ஒரு லக்ஷ ரூபாயென்ன ; இரண்டு லக்ஷம் கேட் 
டாலும் கொடுக்கத் தயாராயிருந்தனர் பட முதலாளிகள் , 
அதுவரை ஒரு படத்தில் நடிப்பதற்கு இரண்டு வருஷங்கள் 
எடுத்துக்கொண்ட பாகவதர் , பத்துப் படங்களில் ஏககாலத் 
தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் . ஹரிதாஸ் , ராஜயோகி , 
ஸ்ரீ முருகன் , வால்மீகி , உதயணன் , பக்த மேதா, பில்ஹணன் , ஜீவகள் , 
காளிதாஸ் , நம்பியாண்டார் நம்பி ஆகியவை பாகவதர் நடிக்க ஒப் 
புக்கொண்ட படங்களாகும் . இதுபோல பத்துப் படங்களில் 
ஏககாலத்தில் ஒரு நடிகர் நடிக்க ஒப்புக்கொண்டதும் , ஒரு 
நடிகர் லக்ஷம் ரூபாய் வாங்கியதும் தமிழ்ப்பட உலகில் அதற்கு 
முன் நிகழாத நிகழ்ச்சியாகும் . எனவே இந்த நிகழ்ச்சி 
தமிழ்ப்பட உலகில் பெரிய பரபரப்பை உண்டுபண்ணியது . 


பாகவதரின் புகழ் உச்ச நிலையை அடைந்த அதே வரு 
ஷத்தில் அவருக்கு ஒரு பரம விரோதியும் ஏற்பட்டான் . வி . 
என் . லக்ஷ்மீகாந்தன் தம் சினிமா தூது , இந்து நேசன் 
ஆகிய பத்திரிகைகளில் பாகவதரின் " அந்தரங்க வாழ்க்கை " 
யைப்பற்றி வரையறையற்ற முறையில் எழுதி தாக்க ஆரம்பித் 
தார் . இத் தாக்குதல்கள் வலுத்த சமயத்தில்தான் பாகவதர் 
மேற்சொன்ன பத்துப் படங்களில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண் 
டார் . உலகம் ஒரு நாடகம் ; நாளை நடப்பதை யாரறிவார் ? 
புகழின் உச்சியை அடைந்த பாகவதரின் காலடியில் ஒரு 
அதளபாதாளம் இருந்ததை யாரும் சொப்பனங்கூடக் காண 
வில்லை . 


லக்ஷ்மீகாந்தன் 1944m நவம்பவர்மீ 8 - ந் தேதியன்று 
கத்தியால் குத்தப்பட்டு மாண்டார் . திருவாழ்த்தான் இருக் 
தும் கெடுத்தான் ; செத்தும் கெடுத்தான் என்று சொல்லு 
வார்கள் . 

அது போல லக்ஷ்மீகாந்தன் உயிருடன் இருந்ததை 
விட இறந்து போனது பாகவதரை மாபெருங் கஷ்டத்தில் 
மாட்டி விட்டது . டிஸம்பர் பாதம் 27 - ம் தேதி 
பாகவதர் கைது செய்யப்பட்ட செய்தி பொது ஜனங்களைத் 
திடுக்கிடச் செய்தது . பாகவதர் முதலில் ஜாமீனில் விடப் 


98 


நட்சத்திர மாலை -2 


பிரதம 


பட்டார் . பிறகு 1945 - ம்ஹ பிப்ரவரி மீ 12s ஜாமீன் 
ரத்து செய்யப்பட்டு , அவர் காவலில் வைக்கப்பட்டார் . 

தென்னாட்டிலேயே மிகுந்த பரபரப்பை உண்டுபண்ணிய 
வழக்குகளில் இதற்குத்தான் முதல் ஸ்தானம் கொடுக்க 
வேண்டும் . பம்பாயிலிருந்து இதற்காகவே வந்திருந்த ஸ்ரீ . 
கே . எம் . முன்ஷியும் , தென்னிந்தியாவின் பிரபல வக்கீல் 
களும் இவ்வழக்கின் எதிர்த்தரப்பில் வாதித்தனர் . மே மாதம் 
3 - ந் தேதியன்று இவ்வழக்கில் தீர்ப்புக் கூறப்பட்டதும் , பாக 
வதருக்கு தீவாந்தர தண்டனை விதிக்கப்பட்டதும் நேயர் 
சளுக்குத் தெரியும் . 

இத் தண்டனைக்குப் பிறகு பாகவதரும் மற்ற எதிரிகளும் 
அப்பீல் செய்து கொண்டனர் . அப்பீல் வழக்கை 
நீதிபதி ஸர் . லயனல் லீச்சும் , நீதிபதி லக்ஷ்மணராவும் 
விசாரணை செய்து , இந்த அப்பீலை தள்ளிவிட்டு , தண்டனையை 
ஊர்ஜிதம் செய்தனர் . 

பாகவதருக்கு இவ்விதம் எதிர்பாராத விதமாய் கஷ்டங் 
கள் ஏற்பட்டதற்காக சினிமா ரஹிகர்கள் மனம் வெதும்பினர் . 
அவரை கருணையுடன் விடுதலை செய்ய வேண்டுமென்று கூட் 
டங்கள் கூட்டிக் கேட்டுக் கொண்டனர் . பாகவதரின் திடீர் 
மறைவு படத்தொழிலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது . 
நிச்சியமான பணக்குவியலை அளித்து வந்த ஒரு பிரபல நக்ஷத் 
திரத்தை இழந்து விட்டதனால் பட முதலாளிகள் தவித்து 
வந்தனர் . 

இதன் பின்னர் , பாகவதர் பகீரதப் பிரயத்தனம் செய்து 
பிரிவி கௌன்ஸிலுக்கு அப்பீல் செய்து கொண்டார் . 

இவ 
வழக்கு 1947 - ம் வருஷம் பிப்ரவரி மாதம் 24 - ந் தேதியன்று 
விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப் பட்டது . பாகவதர் சார் 
பாக பிரபல ஆங்கில சட்ட நிபுணர் ஸ்ரீ.டி. என் . ப்ரிட் வாதாடி 
னார் . கடைசியில் , மார்ச் மாதம் 27 - ந் தேதியன்று , இவ் 
வழக்கில் தீர்ப்புக் கூறப்பட்டது . இவ்வழக்கை மீண்டும் 
விசாரணை செய்யும்படி சென்னை ஹைக்கோர்ட்டிற்கு பிரிவி 
கௌன்ஸில் உத்தரவிட்டது . 

இதற்கிணங்க , 1947 - ம் வருஷம் ஏப்ரல் மாதம் 21 - ந் 
தேதியன்று சென்னை ஹைக்கோர்ட் இவ் வழக்கை புனர் 


எம் . கே . தியாகராஜ பாகவதர் 


99 


மாலை 


விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது . நீதிபதிகளான ஹாப் 
பலும் , ஷஹபுதீனும் மூன்று நாட்கள் இவ்வழக்கை விசா 
ரணை செய்து விட்டு , ஏப்ரல் 25 - ந் தேதியன்று பாகவதரை 
விடுதலை செய்யும் படி உத்தரவிட்டனர் . 

மேற்படி விடுதலைச் செய்தி சென்னை நகரெங்கும் சண 
நேரத்தில் பரவி விட்டது . ஜெயில் வாயிலில் ஏராளமான 
பொது ஜனங்களும் , சினிமாக்காரர்களும் கையில் 
களுடன் குழுமி விட்டனர் . இரண்டு வருஷம் இரண்டு மாதம் 
பதின் முன்று நாள் சிறை வசத்திற்குப் பிறகு பிற்பகல் 
1 மணிக்கு பாகவதர் சிறையினின்றும் வெளிவந்தார் . வெளி 
யில் கூடியிருந்தவர்கள் பிரமாதமாக ஆரவாரம் செய்து 
அவரை வரவேற்றனர் . அவர்களுக் கெல்லாம் நமஸ்காரத்தின் 
மூலம் தம் நன்றியைத் தெரிவித்து விட்டு , பாகவதர் வட 
பழனியாண்டவனைத் தரிசிக்கச் சென்றார் . பிறகு அன்றிரவே 
பாகவதர் திருச்சிக்குப் பிரயாணமானார் . 

இப் புத்தகத்தின் முதற் பதிப்பில் எழுதி யிருந்தது 
போலவே , பாகவதர் விடுதலையடைந்ததனால் சினிமா உலகம் 
சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கிறது . ஜனங்களோ அவருடைய 
அடுத்த படம் எப்பொழுது வரும் என்று காத்துக்கொண் 
டிருக்கிறார்கள் . 

பாகவதர் அடுத்தபடியாக நடிக்கப் போகும் படங்களைப் 
பற்றி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன . இருந்த 
போதிலும் , அவர் மதறாஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ் கார் 
பொரேஷனின் பக்த மேதா தமிழ்ப் படத்தில் தான் முதன் 
முதலில் நடிக்கப் போகிறார் என்று ஆதாரமான செய்தி 
கிடைக்கிறது . இந்த முதல் படம் எதுவானாலும் சரி ; 

அதற்கு ஏராளமான வசூல் ஏற்படப் போகிறது என்று 
நான் ஜோஸியம் சொல்ல வேண்டுமா என்ன ? 


பெ 


ஆனால் 


கிருஷ்ணன் - மதுரம் 
வட இந்தியர் நமக்கு முன்பே சினிமாப் படத் தயாரிப்பில் 

ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மைவிட நிறையப் படங்களை 
யும் தயாரித்திருக்கிறார்கள் . சில அம்சங்களில் அவர்கள் 
நம்மைக் காட்டிலும் எவ்வளவோ முன்னேறி யிருக்கிறார்கள் 
என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதே . 
ஹாஸ்ய அம்சம் ஒன்றில் மட்டிலும் அவர்கள் தமிழ் நாட்டா 
ருக்கு எவ்வளவோ பின் தங்கியே யிருக்கிறார்கள். இன்னும் 
ஒரு நூறு வருஷங்கள் போனால் கூட அவர்கள் நம்மவர்களின் 
ஹாஸ்யச் சுவை வரம்பை எட்டிப் பிடிக்க முடியுமா என்பது 
சந்தேகம்தான் . இத்தகைய தனி மதிப்பை தமிழ் நாட்டிற் 
குத் தேடிக்கொடுத்த பெருமையில் பெரும் பங்கு என் . எஸ் . 
கிருஷ்ணனைச் சேரும் . 

ஹாஸ்யத்தை நடிப்பதற்கும் , ரப்பதற்கும் நுண் 
ணறிவு அதிகம் வேண்டும். நவ ரஸங்களிலும் சிறந்தது 
ஹாஸ்ய ரஸம் . அதை நடிப்பது மிகக் கஷ்டமுங்கூட .. 
பழங்காலத்திலிருந்தே நம் நாடக மேடையில் ஹாஸ்யம் 
கையாளப்பட்டு வந்திருக்கிறது . எனினும் , முக்கிய நடிகர் 
கள் வேஷம் மாற்றிக் கொள்ளுவதற்கும் , பெரிய காணிகளை 
மாற்றி அமைப்பதற்கும் தேவையான அவகாசத்தை அளிப் 
பதற்காகவுமே பெரும்பாலும் ஹாஸ்யம் பயன்படுத்தப்பட்டு 
வந்திருக்கிறது . ஆனால் ஹாஸ்யத்தை தமிழ்ப் படங்களின் 
முக்கிய அம்சமாக ஆக்கி யிருக்கிறார் என் . எஸ் . கிருஷ்ணன் . 
தமிழ்ப் படம் ஓடுவதற்கு ஹாஸ்யம் அத்தியாவசியம் என்று 
அவர் காரியத்தில் காட்டியிருக்கிறார். படம் மோசமா யிருந் 
தால்கூட ஹாஸ்யப் பகுதி நன்றாயிருந்தால் படத்திற்கு 
நிறைய வசூல் கிடைத்து விடும் என்பது சில படங்களின் 
விஷயங்களில் நிரூபிக்கப்பட் டிருக்கிறது . இக் காரணங்களி 
னால்தான் படங்களின் இதர விஷயங்களுக்காக செலுத்தும் 
அவ்வளவு அக்கரையை ஹாஸ்யப் பகுதி சம்பந்தமாகவும் நம் 
பட முதலாளிகள் செலுத்தி வருகின்றனர் . 

தமிழ்ப்பட ஹாஸ்யத்திற்கு ஒரு மஹத்துவத்தையும் , 


கிருஷ்ணன் - மதுரம் 


101 


. 


தான் 


ஹாஸ்ய நடிகர்களுக்கு ஒரு கிராக்கியையும் ஏற்படுத்திக் 
கொடுத்திருக்கும் என் . எஸ் . கிருஷ்ணனின் சொந்த ஊர் 
நாகர்கோயிலைச் சார்ந்த ஒழுகிண சேரி என்ற கிராமம் ஆகும் . 
நாஞ்சி நாட்டு வேளாளர் குலத்தில் சுடலைமுத்துப் பிள்ளை 
என்பவரின் புத்திரராய்ப் பிறந்தவர் அவர் . 

அவருடன் 
கூடப் பிறந்தவர்கள் ஒரு தம்பியும் , நான்கு சகோதரிகளும் 
ஆவர் . அவருடைய தகப்பனார் சில வருஷங்களுக்கு முன்பு 

காலமானார் . அவருக்குத் தாயாரும் , மனைவியும் , 
இரண்டு ஆண் குழந்தைகளும் , ஒரு பெண் குழந்தையும் 
இருக்கின்றனர் . 

என் . எஸ் . கிருஷ்ணனது தாய்ப்பாஷை தமிழாகும் . 
ஆனால் வேறு வழியில்லாததால் பள்ளிக்கூடத்தில் மலையாள 
பாஷையையே அவர் படிக்க வேண்டியதாயிற்று . அவருக்கு 
இந்த பாஷையை அசல் மலையாளியைப்போல் பேசவும் தெரி 
யும் . ஆதலால்தான் அவர் ஒரு மலையாளியின் வேஷத்தை 
ஆர்யமாலாவில் அதி இயற்கையாய் நடிப்பது சாத்தியமாயிற்று . 
பள்ளிக்கூட 

கூடத்தை விட்ட பின்னர் அவர் தமிழ்ப் பாஷையை 
தாமாகவே எழுதப் படிக்கக் கற்றுக்கொண்டார் . 

கிருஷ்ணன் அதிக காலம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் 
கொண்டிருக்கவில்லை. அவர் குடும்பத்தின் ஏழ்மை நிலைமை 
அவரது படிப்பிற்குக் குறுக்கே நின்றது . அதோடல்லாமல் 
இளம் பிராயத்திலேயே ஏதாவது ஒரு தொழிலைச் செய்து 
சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்தியது . துறு 
துறுப்பு மிகுந்த கிருஷ்ணன் நாடகத்தொழிலை மேற்கொண் 
டார் . இவர் பல நாடகக் கம்பெனிகளில் பலவித வேஷங் 
களைத் தரித்து நடித்திருக்கிறார் என்றாலும் , அவருக்கு நாடக 
மேடையில் ஹாஸ்ய பாகத்தை நடிப்பதிலேயே நிறையப் புகழ் 
ஏற்பட்டது . ஆதலால் 

ஆதலால் அவரும் அந்த வழியிலேயே தம் 
நடிப்பைத் திருப்பிக்கொண்டார் . அவர் நடித்த கம்பெனி 
களுள் கோல்டன் சாரதாம்பாள் கம்பெனியும் , அவர் கடைசி 
யாக நடித்து வந்த ( டி . கே . சகோதரர்களின் ) ஸ்ரீ பால 
ஷண்முகானந்தா கம்பெனியும் முக்கியமாகக் குறிப்பிட வேண் 
டியவைகளாகும் 

வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் பிரபல 
மேனகா 22வை நடிப்பதில் ஸ்ரீ ஷண்முகானந்தா நாடகக் 


. 


நாவலான 


8 


102 


நட்சத்திர மாலை - 2 


கம்பெனியார் புகழ்பெற்று விளங்கினர் . ஆதலால் , 1935 - ம் 
வருஷத்தில் திருப்பூர் ஷண்முகானந்தா டாக்கீஸார் இந்தக் 
கதையை சினிமாப் படமாகத் தயாரிக்க முற்பட்டபோது , 
மேற்படிக் கம்பெனி நடிகர்களையே தங்கள் படத்திற்காகத் 
தேர்ந்தெடுத்துக் கொண்டனர் . இந்த நடிக கோஷ்டியில் ஒரு 
வராயிருந்த என் . எஸ் . கிருஷ்ணனுக்கும் சினிமாவில் முதன் 
முதலாக நடிக்க இப்படத்தில் சந்தர்ப்பம் வாய்த்தது . 

மேனகா படத்தில் கிருஷ்ணன் சாமா ஐயரின் பாத்திரத்தை 
ஏற்று நடித்திருக்கிறர் . முதல் படத்திலேயே அவர் ரவிகர் 
களின் பேஷ் களையும் , பலே பேஷ் களையும் பெற்று 
விட்டார் . அடி , பெருந்தேவி ! வராகசாமி வந்துடுவன். 
அதுக்குள்ளே நம்ம காரியத்தை முடிச்சுக்கணும் . பணத்தை 
எங்கிட்ட குடு . பணம் , என் பணம் .... மாதிரி பார்த்துக்கறேன் ! " 

சம்பாஷணைகளைக் கேட்கும்போது கொட்டகை 
அதிர்ந்து போகும் . 


என்ற 


மேனகாவுக்கு ஏராளமான வசூலும் , டி . கே . சகோதரர் 
களுக்கும் , என் . எஸ் . கிருஷ்ணனுக்கும் அசாத்தியமான புக 
ழும் கிடைத்தன . எனினும் டி . கே . சகோதரர்கள் உடனடியாக 
படங்களில் நடிக்காமல் மீண்டும் நாடகத்தில் ஈடு பட்டனர் . 
ஆனால் என் . எஸ் . கிருஷ்ணனுக்கு மீண்டும் நாடகத்திற்கே 
போக இஷ்டமில்லை . சினிமாவில் நடிப்பதன் மூலம் தமக்கு 
அதிக கீர்த்தியும் சம்பாத்தியமும் கிடைக்கும் என்பதை மனக் 
கண் முன் 

கண்டார் கிருஷ்ணன் . அதன் விளைவாக 
டி . கே . சகோதரர்களின் கம்பெனியிலிருந்து விலகி , நாடகத் 
திற்குப் பதில் சினிமாவைத் தம் தொழிலாக ஆக்கிக் கொண் 
டார். சதி லீலாவதி , சந்திரகாந்தா , வசந்த சேனு ஆகிய மூன்று படங் 
களில் நடித்ததும் , மனக் கண் முன் தாம் கண்ட நிலைமையை , 
கிருஷ்ணன் நிஜக் கண்ணாலேயே பார்க்க முடிந்தது . அவ 
ருடைய ஹாஸ்ய நடிப்பை சினிமா ரஸிகர்கள் மிக விரும்பத் 
தொடங்கினர் . 

வஸந்த சேனுவில் நடித்துக் கொண்டிருந்தபோது கிருஷ்ண 
னின் வாழ்க்கையிலும் , தொழிலிலும் ஒரு முக்கிய சம்பவம் 
நிகழ்ந்தது . டி . ஏ . மதுரம் முதன் முதலாக இப்பட 

படத்தில் 
தான் அவருடன் ஜோடி சேர்ந்தார் . மதுரம் அதற்கு 


கிருஷ்ணன் - மதுரம் 


103 


முன்பாகவே ரத்தவளியில் தோழி வேஷத்தில் நடித்திருக்கிறார் 
என்பது அநேகருக்குத் தெரிந்திருக்காது . 

வஸந்தசேனுவில் 
இவர்களுடைய ஜோடி ஹாஸ்யம் ரவிகர்களின் கவனத்தை 
அதிகமாக 

கவர்ந்து விடவில்லை. இருந்தபோதிலும் இந்த 
ஜோடி மீண்டும் துளஸிதாஸில் தோன்றியதும் ரஸிகர்களின் 
கவனம் அவர்கள் பால் திரும்பியது . பிறகு , அம்பிகாபதியில் 
இருவரும் தனித்தனியாக நடித்தனர் . இருவருக்கும் தனித் 
தனியாக நிறையப் புகழ் கிடைத்தது . அம்பிகாபதி படம் மது 
ரத்தின் நடிப்புத் திறமையை நன்கு விளக்கிக் காட்டியது . 
தமக்கு ஏற்ற ஜோடி மதுரம்தான் என்று கிருஷ்ணன் 
தீர்மானித்துக் கொன்டார் . அதுமுதல் அவர்கள் நடித்த 
படங்களிலெல்லாம் அநேகமாக ஜோடியாகவே நடித்திருக் 
கின்றனர் . நவீன தெனாலிராமன் ஒரு படத்தில் மட்டும் மதுரம் 
இல்லாமல் கிருஷ்ணன் மட்டும் நடித்திருக்கிறார் . பாண்டுரங்கா , 
சதி முரளி ஆகிய இருபடங்களில் மட்டும் கிருஷ்ணன் இல்லாமல் 
மதுரம் மட்டும் அதுவும் ஹாஸ்யக் கலப்பற்ற பாத்திரங் 
களில் - நடித்திருக்கிறார் . இப்படங்களில் அவருடைய நடிப்பு 
அவ்வளவாக சோபிக்கவில்லை. மதுரத்திற்கு ஏற்றது ஹாஸ்ய 
நடிப்பு தான் என்பதையே இப்படங்கள் உணர்த்தின . 

மதுரத்தின் சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் , தேவதா குலத் 
தில் பிறந்தவர் . அவருக்கு மூன்று சகோதரிகளும் , ஒரு 
சகோதரரும் இருக்கின்றனர் . அவருக்குப் பள்ளிகூடப்படிப்பு 
சொற்பந்தான் . ஆனால் பால்யத்திலிருந்தே வெடுக் , வெடுக் 
என்று பேசும் குணத்தைப் பெற்றிருக்கிறார் . அதோடு நல்ல 
நடிப்புத் திறமையும் உடையவர் . எனவே , என் எஸ் . கே . 
யின் தகுந்த மேற்பார்வையின் மூலம் அவர் ஹாஸ்ய நடிப் 
பில் இணையற்ற நடிகையாகியிருக்கிறார் . 

கிருஷ்ணனும் மதுரமும் ஜோடியாக நடிக்கத்தொடங் 
கிய பின்னர் அவர்களது வாழ்க்கை , சம்பாத்யம் , குடும்பம் 
முதலிய யாவற்றிலும் ஐக்கியம் ஏற்பட்டு விட்டது . மதுரத் 
தின் சகோதரியை கிருஷ்ணனின் சகோதரரான என் . எஸ் . 
திரவியம் மணந்து கொண்டிருக்கிறார் . ஸ்ரீரங்கத்தில் உள்ள 
மதுரத்தின் மாளிகைக்கு கிருஷ்ண பவனம் என்றும் , நாகர் 
கோயிலில் உள்ள கிருஷ்ணனின் கிரஹத்திற்கு மதுர 
பவனம் என்றும் அவர்கள் பெயர் கொடுத்திருப்பதானது , 


104 | 


நட்சத்திர மாலை - 2 


அவர்களிடையே உள்ள வாஞ்சையை விளக்குவதா யிருக் 
கிறது . சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் , அக்காலத்திய 

டப்பா - சுந்தராம்பாள் ஜோடியையே ஞாபகப்படுத்துவ 
தாக இருக்கிறது . 

அம்பிகாபதி படத்திற்குப் பிறகு கிருஷ்ணன , மதுரம் இரு 
வருக்கும் நல்ல மௌஸு ஏற்பட்டது . அந்த மௌஸு 
நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போயிற்று . இந்த 
ஜோடி , நக்ஷத்திர மதிப்பையும் அடைந்தது . படத்தின் 
வசூலுக்கு இவர்கள் நடிப்பு பேருதவியாகிவிட்டது . படுத்துப் 
போகவிருந்த பல படங்களை இவர்களது ஹாஸ்யம் கை தூக்கி 
விட்டு , அவைகளுக்குப் பண வசூலை ஏற்படுத்திக் கொடுத் 
திருக்கிறது. நாளடைவில் படத்திற்கு வெற்றி அளிக்கும் 
அம்சங்களில் ஒன்றாகிவிட்டது கிருஷ்ணன் - மதுரம் ஹாஸ் 
யம் . அதனால் படம் தயாரிக்க முற்பட்ட அத்தனை பட 
முதலாளிக்கும் கிருஷ்ணன்- மதுரம் ஹாஸ்யத்தை நாடினர் . 
அவ்வளவு பேருக்கும் அவர்கள் மறுக்காமல் , ஹாஸ்ய பாகங் 
களை நடித்துக் கொடுத்து உதவியிருக்கிறார்கள் . 

கிருஷ்ணன்- மதுரம் ஜோடியைப்போல தமிழ்நாட்டில் 
பல ஹாஸ்ய ஜோடிகள் தோன்றியிருக்கின்றன . ஆனால் இந்த 
ஜோடியைப் போல வேறு எதுவும் வெற்றியும் , ஆதரவும் பெற 
வில்லை . இதுவரை இந்த ஜோடி சுமார் 60 படங்களில் நடித் 
திருக்கிறது . இவ்வளவு அதிகமான படங்களிலும் , அதுவும் 
மிகுந்த வெற்றியுடனும் தோன்றியிருக்கும் தனிப்பெருமை 
இவர்களையே சாரும் . சிக்கு 

என் . எஸ் . கிருஷ்ணன் இதுவரை சுமார் 60 படங்களில் 
நடித்திருக்கிறார் . அப் படங்களின் ஜாபிதாவைக் கீழே 
தந்திருக்கிறேன் : 
1. மேனகா 

9. கொழுக்கட்டை 
2. சதி லீலாவதி 

10 . 
3. சந்திரகாந்தா 

பா 11 . 

11. மாயா மச்சீந்திரா 
4. வசந்தசேனா 

12. ராமலிங்கஸ்வாமிகள் 
5. பக்த துளசீதாஸ் 

13. ஆனந்தாஸ்ரமம் 
6 . அம்பிகாபதி 

14. ரம்பையின் காதல் 
7. தக்ஷயக்ஞம் 

15. திருநீலகண்டர் 
8. நவீன தெனாலிராமன் 16. பொம்மி கல்யாணம் 
(கிருஷ்ணன் தூது ) 

( சத்திய சீலன் ) 


TN 


மாணிக்கவாசகர் 


ருஷ்ணன் - மதுரம் 


105 


48. அருந்ததி 


17. பிரகலாதாக 39 . கிழட்டு மாப்பிள்ளை 

கரு 
18. சிரிக்காதே 

40. கதம்பம் 
19. நவீன விக்ரமாதித்தன் 41 . தாசிப் பெண் 
20. புத்திமான் - 

புத்திமான் பலவான் 149 42. பாக்யலக்ஷ்மி ( தெலுங்கு) 
21 . பரசுராமர் 

15 43 . சிவகவி 
22. உத்தம புத்திரன் 44. ஜெகதலப்ரதாயன் அவை 
23. பூலோ ரம்பைபல 

45. குபேர குசேலா 
24. மணிமேகலை 

46 . 

மஹா மாயா 
25. சகுந்தலை 

47. பர்த்ருஹரி 
26. சீதா ஜனனம் 
27 . அலிபாபா 

49. பூம்பாவை 
28 . அசோக் குமார் 

50. மங்கம்மா சபதம் 
29. இழந்த காதல் 

51. ஹரிச்சந்திரா ( ஜெமினி ) 
30. சந்திரஹரி 

52 . பிரபாவதி 
31. ஆரியமாலா 

யே 53. ஹரிதாஸ் 
32 . 

கிருஷண பிடாரன் 54 . பர்மா ராணி 
33 . பிருதிவிராஜன் 

55 . ராஜராஜேஸ்வரி 
34 . ஆராய்ச்சிமணி 

56 . சாலிவாஹனன் 
35. கண்ணகி 

57. பரஞ்ஜோதி 
36. மனோன்மணியம 58 . சௌ சௌ 
37 . ஏமாந்த சோணகிரி 59 . 

59. ஸ்ரீ வள்ளி 
38. காளமேகம் 

60. பக்த காளத்தி 


TES 


குறையவே 


துய 


கிருஷ்ணன் - மதுரம் ஹாஸ்யம் அநேகமாக எல்லாப் 
படங்களிலுமே ஜனங்களுக்குத் திருப்தி ஏற்படுத்தி வந்திருக் 
கிறது . ஆரம்பத்தில் கிருஷ்ணனிடம் நாடக மேடை கோரணி 
களும் , அங்கச் சேஷ்டைகளும் காணப்பட்டன . அவற்றை 
அவர் நாளடைவில் திருத்திக்கொண்டு விட்டார் . கோணங் 
கள் 

வ அவரது நடிப்பில் உயர்ந்த ஹாஸ்ய நடிகருக் 
குரிய லக்ஷணங்கள் 

குடிகொள்ள ஆரம்பித்தன . 
ஹாஸ்யத்தை விரும்பும் படித்தவர்களைக்கூட அவரது நடிப்பு 
கவரலாயிற்று . ம ஹாஸ்ய எழுத்தாளர்கள் கூட 

அவரது 
கற்பனையைக் கண்டு மெச்சினர் . பொது ஜனங்களின் 
ஆதரவோ அளவு கடந்து போய்விட்டது . இந்த ஜோடி 
திரையில் தோன்றும்போதே கொட்டகையில் ஒரு கலகலப் 
பும் , குதூகலமும் ஏற்படும் அளவிற்கு 

ஏற்படும் அளவிற்கு அவர்களுடைய 
அபிமானம் அதிகரித்திருக்கிறது . கடைசியாக நடித்திருக் 
கும் சில படங்களில் , வேறு சில காரணங்களினால் , இவ்விருவ 
சது நடிப்பு மிக சாதாரணமாகவே இருந்தது . என்றாலும் 


106 


நட்சத்திர மாலை - 2 


" இவரு 


தவிர 


கூட , அதற்காக ஜனங்கள் அவர்களுக்குக் காட்டிவந்த ஆதரவு 
குறைந்து போய்விடவில்லை. 

கிருஷ்ணன் மதுரம் கோஷ்டியார் நடித்திருக்கும் படங் 
களுள் , திருநீலகண்டர் , சகுந்தலை , அசோக் குமார் , ஆர்யமாலா , கண்ணகி , 
மனேன்மணி , மங்கம்மா சபதம் ஆகியவற்றில் அவர்களுடைய நடிப்பு 
மிகமிகப் போற்றப்பட்டு வருகிறது . கிருஷ்ணனின் கற்பனையி 
லிருந்து உதித்துப் பிரபலம் அடைந்திருக்கும் " அடிப்பியோ ? 
ஞொப்பன் மகனே! ” , " ஐயோடா ! " , " என்ன ஆச்சரியம் ! ) 
சொன்னா சொன்னது தான் , எவரு 

? 22 
போன்ற சினிமா மூல வாக்கியங்களை " ரஸிகர்கள் என்றைக் 
கும் மறக்கவே முடியாது . 

கிருஷ்ணன் பள்ளிப் படிப்பில் குறைந்தவரே 
அறிவில் சிறந்தவர் . பத்திரிகைகளிலும் , புஸ்தகங்களிலும் 
காணப்படும் ரஸமான ஹாஸ்ய சம்பவங்களையும் துணுக்கு 
களையும் அவ்வப்போது குறித்து வைத்துக்கொள்ளுவார் .. 
அதோடு தினசரி வாழ்க்கையில் இயல்பாக ஏற்படும் சம்பவங் 
களையும் , பேச்சுகளையும் கவனித்து வைத்துக்கொண்டு , அவற் 
றிற்கு நகாஸ் கொடுத்து , தகுந்த சந்தர்ப்பங்களில் அவை 
களைப் படங்களில் புகுத்திவிடுவார் . ஆங்கில ஹாஸ்யப் 
படங்களை அடிக்கடி பார்த்து வருவார் . இப்படியெல்லாம் 
அவர் இடைவிடாத முயற்சியில் ஈடுபட்டிருந்ததனால் தான் 
அவரது நடிப்பு நாளாவட்டத்தில் விருத்தி அடைந்திருக் 
கிறது ; மற்ற ஹாஸ்ய நடிகர்களை விட அவருக்கு அதிக 
பொதுஜன ஆதாவும் ஏற்பட்டிருக்கிறது . 

கிருஷ்ணன் வெறும் நடிகர் மட்டுமல்ல . படத்தொழி 
லின் பல விஷயங்களிலும் அவருக்கு நல்ல ஞானமுண்டு. 
கதையையும் , கதைக்கேற்ற ஹாஸ்ய சம்பவங்களையும் , அதற் 
கேற்றபடி சம்பாஷணை , பாட்டு முதலியவைகளையும் அவரே 
அமைத்துக் கொள்ளுவார். இது முடிந்ததும் தம் கோஷ்டியா 
ரோடு வீட்டிலேயே திருப்தி ஏற்படும் வரையில் பன் முறை 
ஒத்திகை பார்த்துக்கொள்ளுவார் . அவருடைய கோஷ்டி 
ஸெட் டுக்கு வந்துவிட்டதானால் , உடனே கேமிரா ஓட 
வேண்டியது ஒன்று தான் பாக்கியாயிருக்கும். வந்ததும் 
போன துமாக , பட முதலாளிகளுக்கு சிரமமே கொடுக்காமல் , 
தம் பாகத்தைக் கச்சிதமாக நடித்துக் கொடுத்துவிட்டுப் 


கைது 


கிருஷ்ணன் - மதுரம் 

-107 
போய்விடுவார்கள் . இவ்வேற்பாடு பட முதலாளிகளின் சிர 
மத்தையும் , செலவையும் ெ 
வெகுவாகக் 

குறைத்தால் , 
கிருஷ்ணன் தம் பாகங்களைத் தாமே டைரக்ட் செய்து 
கொள்ளும்படி விட்டு விட்டனர் . 

விட்டு விட்டனர் . இப்படி விட்டுவிட்டது 
இருதரப்பினருக்கும் நல்ல பலனை அளித்தது . 

கிருஷ்ணன் பொறுப்பு மிக்கவர் . பிறருடைய கஷ்டங் 
களைக் கவனித்து நடப்பவர் . ஆதலால் குறித்த காலத்தையும் , 
சொன்ன சொல்லையும் அவர் தவறிவிட்டதில்லை. குறிப்பிட்ட 
நேரத்தில் , சகல முன்னேற்பாடுகளுடனும் கிருஷ்ணன் 
ஸெட் டில் ஆஜராகிவிடுவார் . வாங்கும் காசுக்கு உண்மையாக 
உழைக்க வேண்டும் என்ற கொள்கையை அவர் தீவிரமாகப் 
பின்பற்றி வந்திருக்கிறார் . அதோடு , நடிப்பதாக வாயால் 
சொல்லிவிட்டாலே போதும் , கிருஷ்ணன் நடித்து விடுவார் 
என்ற நம்பிக்கைக்கும் அவர் பழுது ஏற்படும்படி நடந்து 
கொண்டதில்லை . முன்பு அவர் 

செய்யப்பட்டு 
ஜாமினில் விடப்பட்டிருந்த சமயத்தில்கூட , தாம் நடிப்பதாக 
ஒப்புக் கொண்டிருந்த படங்களின் முதலாளிகளை கோயமுத் 
தூருக்கு வரவழைத்து , தம் பாகங்களை நடித்துக் கொடுத் 
திருக்கிறார் . இத்தகைய அருங் குணங்களைப் பொதுவாக 
இதர தமிழ் நடிகர்களிடம் காண்பது அரிது . 

கிருஷ்ணன் படாடோபமற்ற நடையுடை பாவனைகளும் 
தம்மை அண்டினவர்களிடம் அன்பும் கொண்டவர் . இந்த 

நகைச்சுவை அரசர் " தம் பரிவாரங்களை நடத்திச் செல் 
வதற்கு , அதிகாரத்திற்குப் பதில் அன்பையே உபயோகித்து 
வந்தார். ஆதலால் அவருடைய கோஷ்டியிலிருந்த ஒவ்வொரு 
வரும் அவருடைய திட்டத்திற்கும் , நோக்கத்திற்கும் தங்கள் 
மனப்பூர்வமான ஒத்துழைப்பை அளித்து வெற்றியில் பங்கு 
கொண்டனர் . 

கிருஷ்ணன் வெறும் நடிகராக மட்டும் இருந்து விடவில்லை. 
அவர் " அசோகா பில்ம்ஸ் என்ற கம்பெனியைத் தோற்று 
வித்து , நவீன விக்ரமாதித்தன் , புத்திமான் பலவான் , அலிபாபா , சந்திரஹரி , 
இழந்த காதல் ஆகிய படங்களைச் சொந்தமாகவே தயாரித்து 
வெளியிட்டிருக்கிறார் . தனி காமிக் படங்களாகத் தயாரிக்கப் 
பட்ட இவைகளுக்குத் தகுந்த பண வசூல் கிடைத்தது . இம் 
முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பாரானால் மேனாட் 


, 


108 


நட்சத்திர மாலை - 2 


டைப்போல தமிழ் நாட்டிலும் ஹாஸ்யத்திற்காகவே தனிப் 
படங்களைத் தயாரிக்க நம் படமுதலாளிகள் துணிந்திருப் 
பார்கள் . 


ஊ 


தமிழ்ப்பட உலகிற்கு கிருஷ்ணன் செய்திருக்கும் சிறந்த 
பழியங்களை யெல்லாம் குறிப்பிடுகையில் , அவர் விளைவித்தி 
ருக்கும் ஒரு ஹானியையும் எடுத்துக்காட்ட வேண்டியிருக் 
கிறது . தமிழ்ப் படங்களில் ஒரு கதைக்கு உபகதை ஏற்படுத் 
துவதென்ற அசம்பாவிதம் கிருஷ்ணனால் தான் ஊர்ஜிதம் 
செய்யப்பட்டது என்று சொல்லவேண்டும் . தமிழ்ப் படங்கள் 
நேரான வழியில் சென்று கலை அம்சங்களில் முன்னேறாமல் 
செய்திருக்கிறது - இந்த உபகதை வழக்கம் . பிரதம கதை 
களின் போக்கையும் , தாத்பரியத்தையும் இந்த உபகதைகள் 
பல படங்களில் சிதைத்திருக்கின்றன . சில பட முதலாளிகள் 
தங்கள் பிரதம கதைகளை உபகதைகள் போலவும் , உபகதை 
களைப் பிரதம கதைகள் போலவும்கூட மாற்றியுள்ளனர் ! பண 
வசூலையே முக்கியமாகக் கருதிவந்த முதலாளிகள் கிருஷ்ண 
னுடைய திறமைகளையும் , அவருக்கிருந்த பொதுஜன ஆதர 
வையும் தவறான வழிகளில் பயன்படுத்தி வந்தனர் . கிருஷ்ணன் 
இதை உணர்ந்திருந்தும் உடைந்தையாகவே இருந்திருக்கிறார் . 
தனிப்பட்ட ஹாஸ்யப் படங்களைத் தயாரிக்க முற்பட்ட 
அவர் , அந்த போற்றத்தக்க முயற்சியில் தொடர்ந்து ஈடு 

அன்பர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையே 
அளித்திருக்கிறது . 


படாதது 


சினிமாப் படங்கள் மூலம் வெகுகாலம் வரையில் ஜனங் 
களை சந்தோஷத்தில் ஆழ்த்திவந்த கிருஷ்ணன் கோஷ்டியார் , 
ஜனங்கள் முன் நேரிலேயே தோன்றி உத்ஸாகம் மூட்டுவதற்கு 
ஒரு புது வழியைக் கண்டு பிடித்தார் கிருஷ்ணன் . நந்தனார் 
கதையை வைத்துக்கொண்டு கிந்தனர் காலக்ஷேபத்தைத் தயா 
ரித்தார் . இந்த நையாண்டிச் சித்திரத்திற்கு ஒரு பகுதியா 
ரிடம் மிருந்து எதிர்ப்பும் , மற்றொரு பகுதியாரிடமிருந்து 
உத்ஸாகமான ஆதரவும் ஏற்பட்டது . நந்தனார் போன்ற 
ஒரு 

ரு பக்திமானையா நையாண்டி செய்வது ? 13 என்று கர்ஜித் 
தனர் எதிர்ப்பாளர்கள் . ஆனால் அவர்களும்கூட கிந்தனார் 
ஒரு சிறந்த ஹாஸ்ய விருந்து என்பதை மறுக்கவில்லை. 


என்ற 


கிருஷ்ணன் - மதுரம் 

109 
மொகிருஷ்ணன் சினிமா நடிகராக மாறிவிட்டபோதிலும் 
நாடகக் கலையை மறந்து விடவில்லை. சீர்கெட்டிருந்த நாடகக் 
கலையை சிறப்புறச் செய்யவேண்டும் 

எண்ணம் 
அவருக்கு அந்த நாள் முதலே இருந்து வந்தது . அதற்குத் 
தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்ததும் , கிருஷ்ணன் என் . எஸ் . கே 
நாடகசபாவை ஸ்தாபித்திருக்கிறார் . இந்த சபையினர் நவீன 
சாதனங்களைப் பயன்படுத்திக்கொண்டு , நல்ல முறையில் நாட 
கங்களை 

நடத்தி வருகின்றனர் . இது தவிர நாகர்கோயிலில் 
கிருஷ்ணன் " அசோகா தியேட்டர் என்ற ஒரு சினிமாத் 
தியேட்டரையும் கட்டியிருக்கிறார் .. 

இதை 

அவருடைய 
சகோதரர் நிர்வகித்து வருகிறார் . 

இவ்விதமாக பல வழிகளில் தமிழர்களுக்கு உத்ஸாக 
மூட்டி , அவர்களைச் சிரிக்க வைத்து வந்த கிருஷ்ணனையும் , 
மதுரத்தையும் , தம் பத்திரிகைகள் மூலம் லக்ஷ்மீகாந்தன் 
அழவைக்கத் தொடங்கினார் . லக்ஷ்மீகாந்தனின் லக்ஷியம் 
அவர் இறந்தபின் நிறைவேறிவிட்டது . கிருஷ்ணன் மதுரம் 
மட்டுமல்ல ; அவர்களுடைய லக்ஷக்கணக்கான அபிமானிகளும் 
அழுது கொண்டிருக்கும்படிச் செய்து விட்டார் அவர் . 

" லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் கிருஷ்ணன் சிறை 
சென்ற பின் , அவருடைய கோஷ்டியிலிருந்தவர்கள் தனித் 
தனியே படங்களில் நடித்துத் தங்கள் ஜீவனோபாயத்தைத் 
தேடிக்கொள்ள வேண்டியதாயிற்று . கிருஷ்ணனைப் பிரிந்த 
ரவிகர்கள் மதுரத்தையாவது படத்தில் பார்ப்பதற்காகத் 
துடித்தார்கள் . ஆனால் மதுரமோ பல மாதங்கள் வரை துக்கத் 
திலாழ்ந்திருந்தார் . கடைசியில் சில மாதங்களுக்கு முன் 
மதுரம் தம் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு , என் . எஸ் . கே . 
சபையாரின் 

கரின் " பைத்தியக்காரன் " நாடகத்தில் நடித் 
தார் . அது மட்டுமல்ல ; பைத்தியக்காரன் தமிழ்ப் படத்திலும் 
இப்பொழுது நடித்து வருகிறார் . 

இதற்கிடையில் பாகவதர் -கிருஷ்ணன் பிரிவி கௌன்ஸில் 
அப்பீல் வழக்கு 24-2-47 - ந் தேதியன்று விசாரணைக்கு 
எடுத்துக் கொள்ளப்பட்டதும் , பின்னர் , மார்ச் 27 - ந் தேதி 
யன்று இவ்வழக்கை புனர் விசாரணை செய்யும்படி சென்னை 
ஹைக்கோர்ட்டிற்கு உத்தரவிடப் பட்டதும் , முடிவில் , 
25-4-47ந் தேதி யன்று புனர்விசாரணைக்குப் பிறகு பாக 


நாடக் 


110 


நட்சத்திர மாலை - 2 


என 


( S 


வதரோடு கூட கிருஷ்ணனும் விடுதலை அடைந்ததும் நேயர் 
களுக்குத் தெரிந்த விஷயங்களே . 

கிருஷ்ணன் ஹாஸ்யச் சுவை மிகுந்தவராதலால் ஜெயில் 
த்தையும் அவர் ஒரு ஹாஸ்யமாகவே கருதி வந்தாராம் ! 
னவே , அவர் விடுதலையடைந்த சில மணி நேரங்களுக்குள் 
ளாகவே சிற்றுண்டி விருந்துகளிலும் , பொதுக் கூட்டங்களி 
லும் சகஜமாகக் கலந்து கொண்டு விட்டார் . அது மட்டுமல்ல ; 
தம் சொந்த பில்ம் கம்பெனி தயாரித்துக் கொண்டிருக்கும் 

பைத்தியக்காரன் " தமிழ்ப் படத்திலும் இப்பொழுது 
மும்மறமாக நடித்து வருகிறார் . 

என் . எஸ் . கிருஷ்ணன் சிறை சென்றதும் சினிமா 
வுலகில் ஹாஸ்யமே சிறை சென்றுவிட்டது போலிருந்தது . 
ஆகவே அவருடைய விடுதலை ஹாஸ்ய விடுதலைதானே ! இனி 
வழக்கம்போல் பல படங்களில் என் . எஸ் . கே . பங்கெடுத்துக் 
கொள்ளுவார் என்று சொல்ல வேண்டியதில்லை . ஆனால் 
இனிமேலாவது அவர் வழக்கமான உபகதை ஹாஸ்யத்தை 
விட்டுவிட்டு , புதிய மாதிரியான ஹாஸ்ய விருந்தை அளிக்க 
முற்பட்டாரானால் , தமிழ்ப் படங்கள் ஒரு தனிப் புதுவழியில் 
முன்னேறுவதற்கு உதவியா யிருக்கும் . 


Tailut 


D 


SEI 


ESTU 


2 


பல் 
0 


நவாப் எம் . கே . ராதா 


மிஸ்டர் ராதா ! நீங்கள் எந்தப் படத்தில் மிகத் திறமை 
பயுடன் நடித்திருக்கிறீர்கள் ? " என்று எம் . கே . ராதா 
விடம் கேட்டேன் . தாம் நடித்திருக்கும் படங்களின் பெயர் 
களில் ஏதாவது ஒன்றைக் குறிப்பிடுவார் என்றே நான் எதிர் 
பார்த்தேன் . ஆனால் கிடைத்தது என்னமோ நான் எதிர் 
பார்க்காத பதிலாகும் : " நான் மிகத் திறமையாக நடித்த படம் 
இனிமேல் தான் தயாராக வேண்டும் என்று கூறினார் . 

இந்த பதிலைக் கேட்டதும் நான் ஆச்சரியப் படவில்லை . 
ஏனென்றால் , " கலையோ பெரிது ; வாழ்வோ சிறிது " என்ற 
தத்துவத்தைத் தாம் எந்தக் காலத்திலும் மறந்து விடக் 
கூடாது என்பதற்காகத்தான் என்று நினைக்கிறேன , அவர் 
இப் பொன் மொழியை தம்முடைய கடிதத் தாளில் 
அச்சடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் . முன்னேற்றம் 
அடைய விரும்பும் ஒரு கலைஞன் தன் இறந்தகால சாதனை 
களைக் குறித்தே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டான் . 
செய்திருப்பதைவிட செய்யப் போவதே சிறந்தது என்று 
அவனுக்குத் தோன்றும் . ராதா அதி பால்யம் முதலே இடை 
விடாமல் நடிப்புக் கலைக்கு சிறந்த சேவை புரிந்து வந் 

வந்திருக் 
கிறார் . இருந்த போதிலும் தாம் செய்திருப்பது சொற்பமே 
என்று கூறுவதிலிருந்து அவருக்கு இக் கலையில் எவ்வளவு 
ஆர்வம் இருக்கிற தென்பதை ஊகித்துக் கொள்ளலாம் . 

ராதாவின் தகப்பனாரான ஸ்ரீ . எம் . கந்தசாமி முதலியாரே 
ஒரு நடிகர் , முதலியாருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 
போதே நடிப்புக் கலையில் ஆசை ஏற்பட்டுவிட்டது . அடிக்கடி 
நாடகங்களில் நடித்து வந்தார் . பள்ளிக்கூடத்தை விட்டதும் 
ஏதோ ஒரு ஆபிஸில் கொஞ்ச காலம் வேலையிலிருந்தார். 
பிறகு ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் சிலகாலம் மேனேஜரா 
யிருந்தார் . ஆனால் இந்த உத்தியோகங்கள் அவருக்குப் 
பிடிக்கவில்லை, 

இந்த உத்தியோகங்களை விட்டபின் , ஸ்ரீ . முதலியார் 


களில் 


112 

நட்சத்திர மாலை - 2 
சென்னை சுகுண விலாஸ சபாவில் ஒரு அங்கத்தினராகச் 
சேர்ந்து , ராவ்பகதூர் பி . சம்பந்த முதலியாருடன் நாடகங் 
நடிக்கத் தாட 

பின்னர் 
ஜெ.ரெங்கராஜு , சம்பந்த முதலியார், வடுவூர் துரைசாமி 
ஐயங்கார் ஆகியவர்களால் எழுதப்பட்ட நாவல்களை அவர் 
நாடகத்திற்கு ஏற்றபடி தயாரித்துக் கொடுத்து , அவற்றில் 
தாமும் நடித்துவந்தார் . இந்த ஊழியத்தை அவர் பிறகு பல 
பழைய தமிழ் நாட்டு நாடக கம்பெனிகளுக் 

நாடக கம்பெனிகளுக்கும் செய்திருக் 
கிறார் . இன்றைய தினம் சமூக நாடகங்கள் நடிக்கப்படுகிற 
தென்றால் , அதற்கு அஸ்திவாரத்தை பலப்படுத்திய பெருமை 
ஸ்ரீ . முதலியாரைச் சேரும் . நாடகக் கலைக்கு அவர் மறக்க 
முடியாத தொண்டு செய்திருக்கிறார் . அவரால் பயிற்று 
விக்கப்பட்ட நடிகர்கள் இன்று தமிழ் நாட்டில் அநேகர் 
இருக்கின்றனர் . 

புலிக்குப் பிறந்தது பூனையாகிவிடுமா ? ராதாவும் தம் தகப் 
பனாரின் அடிச் சுவடுகளைப் பின்பற்றி , சிறுவனாக இருந்த 
போதே நாடக மேடைமீது ஏறி நல்ல புகழ் சம்பாதித்துக் 
கொண்டு , இப்பொழுது பிரபல சினிமா நடிகராக விளங்கி 
வருகிறார் . அவருடைய தாயாரான கமலாம்பாளுக்கு சிக்ஷை 
யுடன் கூடிய சங்கீத வித்வத் உண்டாம் . அவர் பாட ஆரம் 
பித்ததும் பையன் ராதா ஒரு பெட்டியை எடுத்து வைத்துக் 
கொண்டு மிருதங்கம் வாசிக்க ஆரம்பித்து விடுவானாம் . 

இவ் 
ராதாவுக்கு இயற்கையாகவே சங்கீதத்தில் ருசி 
ஏற்பட்டது . 

வழக்கம்போல அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப் 
பட்டார் . ஆனால் அதில் வழக்கத்திற்கு மாறான விஷயம் 
என்னவென்றால் , அவரது தாய் பாஷை தமிழா யிருந்த 
போதிலும் , அவர் ஒரு தெலுங்குப் பள்ளிக்கூடத்தில் சேர்க் 
கப்பட்டது தான் . அந்தப் பள்ளியில் சில வகுப்புகள் படித்த 
பின் , சென்னை ஹிந்து தியாலாஜிகல் ஹைஸ்கூலில் சேர்ந்து 
மூன்றாவது பாரம் 

வரையில் படித்தார் ராதா . அதோடு 
அவரது படிப்பு முற்றுப்பெற்றது. 

ராதா பிறப்பதற்கு முன்பே அவருடைய தகப்பனார் மும் 
முரமாக நாடகங்களில் ஈடுபட்டிருந்தார் . எனினும் , அவரும் 
சரி ; அவருடைய மனைவியும் சரி ; குழந்தை ராதா நாடகங் 


விகமாக 


நவாப் எம் . கே . ராதா 


113 . 


களில் ஈடுபடுவதை விரும்பவில்லை . ஆனால் ராதாவுக்கோ 
நடிப்பில் அபார ஆசை இருந்தது . இதை மாற்றுவதற்காக 
ஸ்ரீ . முதலியார் ஒரு தந்திரம் செய்தார் . தெலுங்கு துருவ 
நாடகத்தின் வசனங்களைக் கொடுத்து அதைப் பாடம் பண் 
ணச் சொல்லிவிட்டு வெளியூர் சென்றார் . திரும்பி வந்ததும் 
ராதா (எதிர் பார்த்ததற்கு மாறாக ! ) தம் பாடங்களை சரியாக 
ஒப்பித்து விட்டார் . இதைக் கேட்டுக் கொண்டிருந்த ஹாட் 
டன் கம்பெனி பங்குதாரர் ஒருவர் , தாம் வரவழைத்திருந்த 
பி . ஜெகன்னாதய்யர் கம்பெனியில் ராதாவை நடிக்கச் செய் 
தார் . ராதா முதன் முதலில் நடித்தது தெலுங்கு துருவ 
நாடகத்தில் துருவன் வேஷத்தில் தான் . முதல் நாடகத்தி 
லேயே அவருக்கு உத்சாகம் அளிக்கும் வெற்றி கிடைத்தது . 

ராதாவின் பதினோறாவது வயதில் அவருடைய தாயார் 
இறந்தார் . அதே சமயத்தில் அவருடைய தேக அசௌக் 
கியம் காரணமாக படிப்பும் முற்றுப்பெற்றது . அவருக்கு 
படிப்பைவிட நடிப்பில் அதிக ஆசை இருந்ததை அறிந்து 
கொண்ட அவருடைய தகப்பனார் , அவரை 1921 - ம் வரு 
ஷத்தில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் ஒரு பால 
நடிகனாகச் சேர்த்து வைத்தார் . ஆரம்பத்தில் ராதா அந்தக் 
கம்பெனியில் ஆண் , பெண் இரு வேஷங்களையும் நடித்து 
வந்தார் . 

ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் மூன்று வருஷ காலம் 
இருந்த பின்னர் , ராதா மதுரை பால ஷண்முகானந்த சபா 
வில் சேர்ந்து நடிக்கலானார் . இந்தக் கம்பெனியில் அவர் 
நடித்துக் கொண்டிருந்த சமயம் , எட்டையாபுரம் ராஜா இக் 
கம்பெனியாரை தம் சமஸ்தானத்திற்கு வரவழைத்து சுமார் 
மூன்று மாதகாலம் நாடகங்களை நடத்தச் செய்தார் . ராதாவின் 
நடிப்பு ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது . 
ராதாவுக்கும் , அவருடைய தகப்பனாருக்கும் அவர் பல சன்மா 
னங்களை வழங்கினார் . 

இக்கம்பெனியில் ராதா ஒன்றிரண்டு வருஷங்கள் இருந்த 
பின்னர் , மீண்டும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் 
சேர்ந்தார் . சமூக நாடகங்களிலும் , தசாவதாரம் நாடககத்தி 
லும் ராதாவின் நடிப்பை ஜனங்கள் புகழலாயினர் . 1926 - ம் 


114 


நட்சத்திர மாலை - 2 


கள் 


பல 


வருஷத்தில் அவர் மீண்டும் பால ஷண் முகானந்தா கம்பெனி 
யில் சேர்ந்தார் . ஆனால் அதிககாலம் அக்கம்பெனியில் இருக்க 
வில்லை . அக்கம்பெனியிலிருந்து விலகி 1927 - ம் வருஷத்தில் 
பிர ஹதாம்பாள் தசாவதார் கம்பெனி யில் 

கம்பெனியில் சேர்ந்து ஒரு 
வருஷ காலம் நடித்து வந்தார் . 

ஒருசமயம் ராதாவும் அவருடைய தகப்பனாரும் மங்க 
ளூரில் ஒரு நாடகக் கம்பெனியி லிருந்தபோது , கம்பெனி 
முதலாளி கடனுக்காகப் பயந்து கொண்டு நடிக கோஷ்டி 
யினரை அந்தரத்தில் விட்டுவிட்டுக் கம்பி நீட்டிவிட்டார் . 
அதன் விளைவாக , ராதாவும் அவருடைய தந்தையாரும் தங் 
பொருள்களை 

அடமானம் வைத்து நடிகர்களை ஊர் 
கொண்டு வந்து சேர்க்கவேண்டிய தாயிற்றாம் ! 
1928 - ம் வருஷத்தில் ராதா மலாய் 

நாடுகளுக்கு 
மொஹிதீன் என்பவரால் அழைத்துச் செல்லப்பட்டு , ஒரு 
வருஷகாலம் பல நாடகங்களில் நடித்து விட்டுப் புகழுடன் 
திரும்பி வந்தார் . பிறகு ரங்கூனுக்குச் சென்று அங்கும் 

நாடகங்களில் ( சந்தானலக்ஷ்மி, சிவபாக்யம் முதலியோ 
ருடன் ) நடித்துவிட்டு வந்தார் . 1942 - ம் வருஷத்தில் அவர் 
சேலம் நாகலிங்கம் செட்டியாரின் நாடகக் கம்பெனியில் 
சேர்ந்தார் . கோல்டன் சாரதாம்பாள் கம்பெனியிலும் ராதா 
கொஞ்ச காலம் நடித்திருக்கிறார் . 

கோல்டன் கம்பெனியைவிட்டு விலகியபின் , டிரியோ 
டி . எம் . சாரதாம்பாளுடன் இலங்கைக்குச் சென்று சில 
நாடகங்களில் நடித்தார் . அங்கு ரெங்கராஜுவின் நாவல் 
நாடகங்களில் நடித்ததின் விளைவாக அவருக்கு நிறையப் 
புகழ் ஏற்பட்டது . 

இந்தியா திரும்பியதும் , ராதா , பி . ராஜாம்பாள் 
பெனியில் சேர்ந்து மிகப் பிரபல மடைந்தார் . அவர் சென்னை 
வாசிகளின் அபிமான நடிகர் ஆகிவிட்டார். 
நாடகம் சென்னையில் முதன் முதலாக 94 நாட்கள் நடைபெற் 
றது . அந்த நாடகத்தில் ராதா கதாநாயகனாக நடித்து 
அசாத்தியமான புகழைச் சம்பாதித்துக் கொண்டார். குடி 
காரன் வேஷத்தை நடிப்பதில் ராதா நிகரற்றவர் என்று ஜனங் 
கள் புகழலாயினர் . இந்த நாடகத்தை திரும்பத் திரும்பப் 


5 


கம் 


பதிபக்தி 


நவாப் எம் . கே . ராதா 


115 


பார்த்தும் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படவில்லை . ஆனால் ராதா 
வுக்குத்தான் ஒரே நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்தது 
சலிப்பை உண்டுபண்ணியது . 

a 
193 -ம் வருஷத்தில் கோயமுத்தூர் மனோரமா பில்ம்ஸார் 
சதி லீலாவதி படத்தைத் தாயரிக்க முன்வந்தனர் . நாடகமேடை 
யில் பதி பக்தியில் பிரபல கதாநாயகனாக விளங்கிய ராதாவை , 
இப்படத்தில் அதே போன்ற வேஷத்தில் நடிக்க அவர்கள் 
தேர்தெடுத்தனர் . 
( சினிமாவுக்கு அவசியமான முக அழகை ராதா பெற்றி 
ருக்கிறார் . (இன்றைக்கும் நம் நடிகர்களுள் முக அழகில் 
இவருக்கு முதல் மார்க் கொடுக்கலாம் . ) அதோடு அவர் 
சதி லீலாவதி படத்தில் மிகுந்த சிரத்தையுடன் நடித்திருக்கிறார் . 
எல்லிஸ் ஆர் . டங்கனால் டைரக்ட் செய்யப்பட்ட இப்படம் 
சிறந்த வெற்றியைப் பெற்று , ராதாவையும் ஒரு சிறந்த நடிகர் 
என்று எடுத்துக் காட்டியது . சமூகப் படத்திற்கு ராதாதான் 
மிக ஏற்ற நடிகர் என்று சினிமா ரஸிகர்கள் புகழலாயினர் . 


பார்த்தது , 


சதி லீலாவதி காரணமாக ராதா விஷயத்தில் நாம் எதிர் 

காரணங்களினால் , அடுத்தபடியாக அவர் 
நடித்த சமூகத் தொண்டில் ஏமாற்றமாய் முடிந்தது . அதன் பிறகு 
அவர் நடித்த துளஸி தாஸும், அதைப் பெண்ணும் அவருக்கு பிரமா 
தமான புகழை ஏற்படுத்தவில்லை . பின்னர் அவர் மாயா மச்சீந்திரா , 
சதி முரளி , பிரேம பந்தன் , ராஜா கோபிசந்த் , வனமோகினி , தாஸி அபரஞ்சி 
ஆகிய அரை டஜன் படங்களில் நடித்திருக்கிறார் . இவைகளில் 
எந்தப் படத்திலும் அவருடைய நடிப்பு படுமோசம் என்று 
சொல்லக்கூடியதாக இருக்க வில்லை . தமக்கு கிடைத்த வேஷங் 
களை தம்மால் இயன்றவரையில் அவர் நடித்திருக்கிறார் . 

கடைசியாக , ராதா கண்ணம்மா என் காதலியில் மிகத் திறமை 
யுடன் நடித்திருக்கிறார் . சீன டாக்டரின் வேஷத்தில் வரும் 
போது அவரது தோற்றத்தையோ , குரலையோ அடையாளம் 
கண்டுபிடிக்கவே முடியாது . அவர் நடித்த படங்கள் எல்லா 
வற்றிலுமே கண்ணம்மாவில் தான் ராதாவின் நடிப்பு மிகமிக 
சோபித்திருக்கிறது . தற்போது அவர் ஜெமினியின் சந்திர லேகா 
வில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் . ஜெமினியில் அவர் 


116. 


நட்சத்திர மாலை - 2 


ராதாவின் 


நிரந்தர சம்பளத்தில் நடிகராக இருந்து வருவதால் அடுத்து 
வரும் ஜெமினிப் படங்களிலும் அவரைக் காணலாம் . 

1937 ம் வருஷம் அக்டோபர் மாதத்தில் புதுக்கோட்டை 
யில் , பி . ராஜம்மாள் கம்பெனியார் நடத்திய ராமதாஸ் நாட 
கத்தில் ராதா நவாபாக நடித்தார் . நாடகத்திற்கு விஜயம் 
செய்திருந்த பிரம்மஸ்ரீ சிதம்பர பாகவதரை 
நடிப்பு மிகக் கவர்ந்தது . அதன் காரணமாக , அவர் ராதா 
வுக்கு நவாப் " என்ற பட்டத்தைச் சூட்டி , புகழ்ந்து பேசினார் . 

1910 ம் வருஷம் நவம்பர் மாதம் ( சௌமிய , கார்த்திகை) 
வேளாள ஜாதியில் பிறந்தவரான ராதாவின் சொந்த ஊர் 
மைலாப்பூர் (சென்னை ) ஆகும் . ராதாவுக்கு கூடப்பிறந்தவர் 
கள் கிடையாது . 1933 - ம் வருஷத்தில் அவருக்கு விவாஹம் 
நடந்தது . சதி லீலாவதி படத்தில் கதாநாயகியாக நடித்த 
எம் . ஆர் . ஞானாம்பாள் அவருடைய மனைவியாகியிருக்கிறார் . 
ஞானாம்பாளுக்கு நாடகமேடை 

அனுபவமும் உண்டாம் . 
சதி லீலாவதிக்கு முன் அவர் லங்கா தகனத்தில் சீதையாகவும் 
நடித்திருக்கிறார் . ராதாவுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் , 
இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கின்றனர் . மூத்த 
பையனுக்கு தற்போது 12 வயதாகிறது . 

ராதாவுக்கு ஒரு மெய்க்காப்பாளர் போல விளங்கிய அவ 
ருடைய தந்தை கந்தசாமி முதலியார் 1939 - ம் வருஷத்தில் 
காலமானார் . அந்த சம்பவம் ராதாவுக்கு மிகுந்த மன 
வருத்தத்தை உண்டு பண்ணி யிருக்கிறது என்று சொல்ல 
வேண்டுமா 

மா ? 
ராதா மிகுந்த தேசபக்தி உடையவர் . தம் ஜோலி யுண்டு 
தாமுண்டு என்று மிக அடக்கமாக நடந்து கொள்ளும் வழக் 
கம் உடையவர் . படபடப்பாகப் பேசுவதையும் , நடந்து 
கொள்ளுவதையும் அவரிடம் காண முடியாது . 

ஐந்தரை அடி உயரமுள்ள ராதாவிடம் அழகு , நடிப்பு , 
சுமாராகப் பாடும் திறமை ஆகிய அம்சங்கள் அமைந்திருந் 
கின்றன . சமூகப் படங்களில் நடிப்பதென்றால் அவருக்கு 
கரும்பு தின்பது போல , இந்தக் கரும்பு ராதாவுக்கு நிறைய 
கிடைக்குமானால் , அவருடைய புகழ் மேலும் ஓங்கும் . 


எல் . 


நாராயண ராவ் 


வேண்டியவரான 


நாராயண 


கையில் அளவுச் சங்கிலியுடன் கர்ணமாக வரப்பு மேடு 

களில் சுற்றிவந்து கொண்டிருக்க 
எல் . 

ராவ் இன்றைய தினம் சினிமாவில் 
பிரபல ஹாஸ்ய நக்ஷத்திரமாக விளங்கி வருகிறார் . நாராயண 
ராவுக்குப் பதில் அவர் நடித்திருக்கும் கால் நூறுக்கதிகமான 
தமிழ்ப் படங்கள் தற்போது தமிழ் நாட்டை சுற்றி வந்து 
கொண்டிருக்கின்றன ! 

E 
அவரை பால்யத்தில் ஒரு நல்ல உத்யோகத்தில் அமர்த்தி 
ஒழுங்கான வாழ்க்கையில் ஈடுபடச் செய்வதற்காக நாராயண 
சாவின் தகப்பனார் கஜகரணம் போட்டுப் பார்த்தார் . ஆனால் 
அவருடைய பிள்ளையோ 

அவரைவிடப் பெரிய கரணம் 
போட்டு , கர்ணம் வேலையிலிருந்து விடுபட்டார் ! நாராயண 
ராவ் விஷயத்தில் , " விளையும் பயிர் முளையிலே என்பதற்குப் 
பதில் , வளையும் பயிர் முளையிலே என்று சொல்லுவது 
தான் பொருத்தமாகும் . நாடக மேடையை நாடிச் சென்ற 
அவருடைய வளைந்த புத்தியை அவரது தகப்பனாரால் மட்டு 
மல்ல .... கடவுளால்கூட .... நிமிர்த்த முடியவில்லை ! 


வகு நாராயண ராவ் 1896 ளு மார்ச்சு 21s சனிக் 
கிழமை யன்று , கரூர் சமீபமுள்ள சின்ன தாராபுரத்தில் 
மாத்வ பிராமண ஜாதியில் பிறந்தார் . அவரது தகப்பனா 
ரான ஸ்ரீ . லக்ஷ்மிநாராயண தாஸர் கதை , உபந்யாசம் , பிர 
சங்கம் முதலியவைகளைச் செய்து வந்தார் . நாராயண ராவ் 
தான் குடும்பத்தின் மூத்த பிள்ளை , நல்ல வேளையாக 
அவருடன் கூடப்பிறந்த மூன்று சகோதரர்களும் தங்கள் 
அண்ணா சென்ற கோணல் வழியில் கூடச் 
லிருந்தார்களே . 


செல்லாம 


தகுந்த வயதில் நாராயண 

நாராயண ராவ் முறைப்படி பள்ளிக் 
கூடத்தில் சேர்க்கப்பட்டார் . ஆனால் அவருக்குப் படிப்பு 
வராத குறைக்கு யார் என்ன செய்யமுடியும் ? அந்தப் 


118 


நட்சத்திர மாலை - 2 


பாழாய்ப்போன பாம்பாட்டியின் 

மகுடி நாதம் பாம்புகளை 
மட்டுமல்லாமல் , பாடத்தைக் கவனித்துக் கொண்டிருக்கும் . 
நாராயண ராவையும் எதற்காகக் கவர்ந்து , வகுப்பைவிட்டு 
வெளியேறும்படிச் செய்ய வேண்டும் ? நீங்களே சொல் 
லுங்கள் ! 


நாராயண ராவுக்கு எப்படியாவது கல்வி ஞானம் ஏற்பட 
வேண்டு மென்பதற்காக அவரைவிட அவருடைய தகப்பனார் 
ரொம்பவும் சிரமப்பட்டார் . தகப்பனார் பட்ட சிரமமெல்லாம் 
பிள்ளைக்கு மிகுந்த சிரமத்தையே கொடுத்தது ! அந்த நான் 

வகுப்புக்குத்தான் அவர்மீது எவ்வளவு கோபம் , 
பாருங்கள் . தன்னைத் தாண்டி மேலே செல்வதற்கு முடியாமல் 
முட்டுக்கட்டை போட்டுவிட்டது ! 


காவது 


நாராயண ராவின் 

தாய்பாஷை கன்னடம் . ஆனால் 
பள்ளியில் படித்தது தமிழ் பாஷையில் . தெலுங்கு பேசினால் 
ஓரளவு புரிந்து கொள்ளுவார் . ஆங்கிலம் அறவே தெரியாது . 


தடை செய்ய 


நாராயண ராவ் பள்ளிக்கூடத்தில் " படித்துக் கொண் 
டிருந்தபோது சுற்றுப்பக்க 

சுற்றுப்பக்க ஊர்கள் எதற்காவது நாடகக் 
கம்பெனி வந்து விட்டால் போதும் ; அவரை வீட்டில் பார்ப் 
பது குதிரைக் கொம்பாகிவிடும் . அவர் நாடகம் பார்ப்பதை 

அவருடைய பெற்றோர்கள் செய்த முயற்சி 
யெல்லாம் பலனில்லாமல் போயின . நாடகம் பார்க்கும் 
வழக்கத்தை நிறுத்துவதற்குப் பதில் , அவைகளில் 
வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத ஆசையும் நாராயண 
ராவுக்குத் தோன்றியது . 


நடிக்க 


ஒரு சமயம் கரூரில் பிரபல பாலாமணி அம்மாளின் 
நாடகக் கம்பெனி நாடகங்களை 

நடத்திக்கொண்டிருந்தது . 
சிறு பையனாக இருந்த நாராயண ராவும் , மற்றொரு பைய 
னும் இந்தக் கம்பெனியில் நடிகர்களாய் 

நடிகர்களாய் போய் சேர்ந்து 
விடுவதென்ற திடமான தீர்மானத்துடன 

யாரிடமும் 
சொல்லிக் கொள்ளாமல் 

விட்டுப் புறப்பட்டுச் 
சென்றனர் . 

வீட்டில் 

காணவில்லை 
என்றதும் , அவருடைய மாமா 

வேணு , வேறு எங்கும் 


வீட்டை 


நாராயண 


ராவை 


எல் , நாராயண ராவ் 


119 


சென்று , 


தேடாமல் நேராக பாலாமணி கம்பெனிக்குச் 
அவரை குடுமியைப் பிடித்து இழுத்து வந்து வீட்டில் 
சேர்த்தார். 


FTUDT 


இந்த சம்பவம் நாராயண ராவின் எண்ணங்களை மாற்று 
வதற்கு உதவவில்லை . அதற்குப் பதில் , " எப்படியும் நாட 
கத்தில் சேர்ந்து விடுவது " என்ற பிடிவாதத்தையே அவர் 
மனதில் புகுத்தியது . அதன் பிரகாரமே அவர் தம்முடைய 
பனிரெண்டாவது வயதில் கரூரில் நாடகம் ஆடிவந்த பெரிய 
சாமா ஐயர் கம்பெனியில் ஒரு நடிகராய் போய்ச் சேர்ந்தார் . 
அதன் பின் அவரைத் திருத்துவது சாத்தியமில்லை என்று 
அவருடைய தகப்பனார் விட்டுவிட்டார் . 
பெரிய 

கம்பெனியில் தான் அந்த சமயத்தில் , 
காலஞ்சென்ற பிரபல நடிகர்களான அனந்த நாராயணய் 
யரும் , ( குழந்தை ) எஸ் . ஜி . கிட்டப்பாவும் நடித்து வந்தனர் . 
இக்கம்பெனியின் நாடகங்களில் நாராயண 

நாராயண ராவுக்கு , பால 
பார்ட் , மோஹினி, ராஜபார்ட் , பிள்ளையார் , சரஸ்வதி 
போன்ற வேஷங்களெல்லாம் கிடைத்தன . 

கிடைத்தன . கொஞ்சகாலம் 
இக் கம்பெனியில் இருந்தபின் , ராவ் ஸ்ரீ . வீரராகவலு நாயுடு 
கம்பெனியில் நடிகரானார் . சில மாதங்களுக்குப் பிறகு அவர் 
சின்ன சாமா ஐயர் கம்பெனியில் சேர்ந்தார் . இங்கிருந்தும் 
கொஞ்சகாலத்திற்குப் பிறகு விலகிக்கொண்டு , பல நாடகக் 
கம்பெனிகளில் சில காலமாக நடித்து வந்தார் : 

ராவின் பதினெட்டாவது வயதில் அவரு 
டைய தகப்பனார் காலமானார் . அதன் காரணமாக , அவர் 
நாடகங்களில் நடிப்பதை நிறுத்திக்கொண்டு , தம் தகப்பனார் 
விட்டுப்போன நிலபுலன்களைக் கவனித்து வரலானார் . 
இந்த சமயத்தில் நாராயண ராவுக்கு அந்த 

வர் 
போஸ்டாபீஸில் பிராஞ்சு போஸ்ட்மாஸ்டர் வேலை கிடைத் 
தது . ஆனால் அந்த வேலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. 
பிறகு அவர் அந்த ஊர் போர்டு எலிமென்டரி பாடசா 

சாலையில் 
உபாத்தியாயராக அமர்ந்தார் . சில மாதங்களுக்குப் பிறகு 
அஸிஸ்டென்ட் இன்ஸ்பெக்டர் ஆப் ஸ்கூல்ஸை , தடபுட 
லாக ஆடை யணிந்து கொண்டு சென்று பார்த்து , டிரெயினிங் 


நாராயண 


120 


நட்சத்திர மாலை - 2 


பெறுவதற்கு அநுமதிபெற்று . சேலத்திற்குச் சென்றார் . 
டிரெயினிங் ஒரு மாதகாலம் பூர்த்தியாவதற் குள்ளாகவே 
அது பிடிக்காமல் ஊருக்கு வந்து விட்டார் நாராயண ராவ் ! 

வாத்தியார் வேலைக்கு வந்தனம் கூறியபின் , ஸ்ரீ . ராவ் 
அந்த ஊர் கர்ணம் வேலையை ஏற்றுக்கொண்டார் . இதுதான் 
அவர் கடைசியாக அதிக காலம் பார்த்த வேலையாகும் ! 
இரண்டு வருஷ காலத்திற்குப் பிறகு இந்த வேலையையும் 
அவர் விட்டுவிட்டார் . 

நாராயண ராவ் மேலே சொன்ன உத்தியோகங்களை 
வகித்து வந்தபோதுங்கூட நாடகங்களை மறந்து விடவில்லை. 

டைவிடாமல் நாடகங்களைப் பார்த்து வந்ததோடு , அவர் 
ஆரிய கான சபையில் அடிக்கடி வேஷம்போட்டுக் கொண்டு 
நடித்தும் வந்தார் . கடைசியில் , நாடகம் தான் நமக்கேற்ற 
தொழில் 21 என்று அவர் தீர்மானித்துக்கொண்டு , வேலு 
நாயர் கம்பெனியில் நடிகராய்ச் சேர்ந்தார் . இக்கம்பெனி 
யின் நாடகங்களில் அவர் பல வருஷகாலம் நடித்து வந்தார் . 
இக்கம்பெனியை விட்டபிறகு வேலுநாயர் , சுப்பய்யா பாக 
வதர் முதலியவர்களுடன் ஸ்பெஷல் நாடகங்களில் நடித்து 
வரலானார் . இலங்கைக்குப் பன்முறையும் , ரங்கூனுக்கு 
ஐந்து தடவையும் சென்று அவர் நாடகம் ஆடி வந்திருக்கிறார் . 

ஒரு சமயம் , பிரபல டி . பி . ராஜலக்ஷ்மியுடன் அவர் 
ரங்கூனில் நாடகங்களில் நடித்துவந்தபோது , அவருடைய 
ஒருவர் 

ஸர்ஜ் கோட்டு ஒன்றை அவருக்கு 
( மேடைமீது ) பரிசாக அளித்து , அதை அணிந்து கொண்டு 
காட்சியளிக்கும்படி வேண்டிக்கொண்டார் . அப்பொழுதெல் 
லாம் நாராயண ராவ் ஷர்ட்கூட போட்டுக்கொள்ளும் வழக்க 
மில்லை . அந்தக் கோட்டு குளோஸ் ” கோட்டாக இருந் 
திருந்தாலாவது அவர் உள்ளே ஷர்ட் இல்லாமலே அதைப் 
போட்டுக் கொண்டிருப்பார் ! ஆனால் அந்த " ஓப்பன் 
கோட்டை என்ன செய்ய முடியும் ! " என்னிடம் ஷர்ட் 

ல்லிங்களே ! என்று கையை விரித்து , உதட்டைப் பிதுக்கி 
னார் சாவ் . சபையில் ஒரே கரகோஷம் ! மறுநாள் அவர் 
மேடைமீது தோன்றியதும் அவரது அபிமானிகள் அவருக்கு 
ஒரு டஜன் ஷர்ட்களைப் பரிசாக அளித்தனர் ! 


அபிமானி 


வ 


எல் . நாராயண ராவ் 


121 


நாடக 


மேடையில் மற்றெல்லா 

மற்றெல்லா வேஷங்களையும்விட 
நாராயண ராவுக்கு அதிகப் புகழைச் சம்பாதித்துக் கொடுத் 
தது பபூன் வேஷம்தான் . அவரது சமயோசித ஹாஸ்யத் 
துணுக்குகளை நாடகப் பிரியர்கள் மிகவும் பாராட்டி வந்தனர் . 
ஆதலால் வேலு நாயரின் கம்பெனியில் சேர்ந்தது முதல் 
அவர் பபூன் வேஷத்திலேயே தோன்றி வரலானார் . நாடகத் 
தில் மட்டுமல்லாது சினிமாவிலும் ஹாஸ்ய பாகங்கள் 

தான் 
அவருக்கு மிகுந்த புகழை வாங்கிக் கொடுத்திருக்கின்றன. 


1934 - ம் வருஷத்தில் கோயமுத்தூர் வெறைட்டி ஹால் 
டாக்கீஸார் சகுந்தலா படத்தைத் தயாரிப்பதற்கு ஏற்பாடு 
செய்தனர் . அந்தக் காலத்தில் நாடக மேடையில் துஷ்யக் 
தன் வேஷத்தை நடிப்பதில் நிகரற்றவர் என்று வேலு நாயர் 
பிரசித்தி பெற்றிருந்தார். ஆதலால் மேற்படி கம்பெனியார் 
தங்கள் சகுந்தலா படத்திற்கு நாயரை ஒப்பந்தம் செய்தனர் . 
நாயருடன் இடை விடாது நாடகங்களில் பபூனாகத் தோன்றி 
வந்த நாராயண ராவும் அந்தப் படத்திற்கு ஒப்பந்தம் செய்து 
கொள்ளப்பட்டார் . இருவருக்கும் தங்கள் புதிய முயற்சி 
வெற்றியாய் முடியுமா என்பதில் அதிக சந்தேகம் இருந்த 
தாம் . எனினும் , கல்கத்தாவிலிருந்து அப்படியே காசிக்குப் 
போய்விட்டு வரலாம் என்ற எண்ண மேலீட்டால் சினிமா 
வில் நடிக்க ஒப்புக்கொண்டனராம் . படம் முடிந்ததும் இரு 
வரும் பல க்ஷேத்திரங்களுக்குச் சென்றுவிட்டுத் திரும்பினர் . 


நாராயண ராவ் சினிமாவில் நடிக்கத் தொடங்கி இ 
பொழுது சுமார் பதினோரு வருஷங்கள் ஆகின்றன . இந்தக் 
காலத்திற்குள் அவர் 28 தமிழ்ப் படங்களில் நடித்து முடித் 
திருக்கிறார் . சகுந்தலா படத்தில் அவர் மாடவ்யனாகத் 
தோன்றினார் . அதன் பிறகு அவர் மூன்று வருஷ காலத்திற் 
குள் , அல்லி அர்ஜுனு, நந்தனர் , ரத்னவளி, மஹா பாரதம் , சத்திய சீலன் , 
கவிரத்ன காளிதாஸ் ஆகிய அரை டஜன் 

று நடித்து முடித்தார் . ஆனால் இப்படங்களிலெல்லாம் 
அவருடைய நடிப்பு விசேஷமாய் குறிப்பிடக் கூடியபடி 
இல்லை . 


படங்களில் 


LDOT LDOT 


வென்று 


Heal 


பிறகு வந்த சிந்தாமணி தமிழ்ப் படம் அவருக்குக் கொள் 


122 


நட்சத்திர மாலை - 2 


ளைப் 

புகழை வாரிக் கொடுத்தது . இப்படத்தில் அவர் 
ஆழ்வார் செட்டியின் வேஷத்தை அதி தத்ரூபமாய் நடித் 
திருக்கிறார் . அதன் மூலம் நிரூபண மாயிற்று - நாராயண 

ஒரு சிறந்த ஹாஸ்ய நடிகர் என்பது . 
ராவின் வெற்றிக்கு ஒய்.வி. ராவ் பெரும் பங்கு பொறுப் 
பாளி என்பதை இங்கு சொல்லியே ஆகவேண்டும் . 


நாராயண 


ராவ 


சிந்தாமணி படம் நாராயண ராவுக்கு பெயரைச் சம்பாதித் 
துக் கொடுத்த படம் என்று சொல்லுவது தவறு ! உண் 
மையில் 

" நாராயண சாவ் என்ற பெயரை ரஸிகர்கள் 
மறந்தே போகும்படிச் செய்து விட்டதல்லவா அப்படம் . 
அவரை இப்பொழுது கூட அவர்கள் ஆழ்வார் செட்டி 
என்று தானே அழைத்து வருகிறார்கள் . ஆழ்வார் செட்டி 
யின் வேஷத்தில் நாராயண ராவ் அவ்வளவு புதைந்து போய் 
விட்டார் . 


ஜனங்களின் 


சிந்தாமணி படத்தைப் போலவே ஆழ்வார் செட்டிக்கும் 
அசாத்தியமான புகழ் கிடைத்தது . அவர் 
வற்புறுத்தலின் பேரில் பல ஊர் மேடைகளில் நேரில் தோன்ற 
வேண்டியதாயிற்று . 


னர் . 


கடலைச் 


மதுரை விடி சினிமாவில் அவர் மேடைமீது தோன்றிய 
போது மிக ரஸமான சம்பவமொன்று நிகழ்ந்தது . படத்தின் 
சொந்தக்காரர்கள் அவருக்கு ஒரு தங்க மாலையை போட்ட 

அதை பின் தொடர்ந்து பல பூமாலைகள் அவர் கழுத் 
தில் ஏறின . ஆனால் ஆழ்வார் செட்டியின் பரம பக்தர் 
ஒருவர் அவருக்கு அணிவித்தது ஒரு விசித்திரமான மாலை 
யாகும் . 

சுண்டலை துளையிட்டுக் கோர்த்திருந்த 
அந்த மாலை அவர் கழுத்தில் போடப்பட்டதும் சபையில் 
சந்தோஷம் எல்லை மீறியது . கரகோஷமும் , கொம்மாளமும் 
கூரையைப் பிளந்தன . ஒரு பயலுக்கு மட்டும் சுண்டலைப் 
பார்த்ததும் நாக்கில் ஜலம் ஊறியது போலும் ! ஆழ்வார் 
செட்டியிடம் அதற்கான காசைக் கொடுக்காமலே அந்த 
சுண்டல் மாலையை அவன் உருவிக்கொண்டு போய்விட்டான் ! 
தங்க மாலையை மட்டும் செட்டியார் கெட்டியாகப் பிடித் 
துக் கொண்டதால் அது பின் தங்கியது 


எல் . நாராயண ராவ் 


123 


சிந்தாமணிக்குப் பிறகு நாராயண ராவ் , கைலாச பிராமணன் , 
ஒய்.வி. ராவின் பக்த மீரா , ஸ்வர்ணலதா, வல்லாள மஹாராஜா, கம்பர் , 
அனுதைப் பெண் , மணிமேகலை , சதி முரளி , பரசுராமர் ஆகிய ஒன்பது 
படங்களில் ஓய்வே இல்லாமல் நடித்தார் . இந்தப் படங்களி 
லெல்லாம் அவருடைய நடிப்பு சிந்தாமணியிலிருந்த அவ்வளவு 
பிரமாதமாக இருக்கவில்லை யென்றாலும் , அவர் ஒரு சிறந்த 
ஹாஸ்ய நடிகர் என்பது மட்டும் ஊர்ஜிதமாகியது . 


நாராயண 


நடிக்கச் 


நாராயண 


ராவ 


என் . எஸ் . கிருஷ்ணனுக்கு எவ் . நாராயண ராவிடம் 
அதிகப் பிரியம் உண்டு அவருடைய நடிப்பை கிருஷ் 

ருஷ்ணன் 
மிக மெச்சி வந்தார் . அதன் விளைவாக , கிருஷ்ணன் தாம் 
சொந்தமாகத் தயாரித்த நவீன விக்கிரமாதித்தன் , சந்திர ஹரி ஆகிய 
இரண்டு படங்களிலு 

ராவுக்கு முக்கியமான 
பாத்திரங்களைக் கொடுத்து 

செய்திருக்கிறார் . 
சிந்தாமணி படத்திற்குப் பிறகு இவ்விரண்டு படங்களிலும் தான் 
நாராயண ராவின் நடிப்பு ரொம்பவும் நன்றாய் அமைந்தது 
என்பது கவனிக்கத்தக்கது . 
பின்னர் 

பக்த கௌரி , பஞ்சாமிர்தம் 
ஆகிய இரண்டு படங்களிலும் நடித்தார் . அதற்குமுன் 
இருபத்தி ஒரு படங்களில் நடித்து சிறந்த ஹாஸ்ய நடிகர் 
என்று பெயர் பெற்றிருந்த நாராயண ராவுக்கு , முதல் 
தடவையாக , தமிழ்நாடு டாக்கீஸார் தயாரித்த பக்த நாரதர் 
படத்தில் , ஹாஸ்யக் கலப்பே இல்லாத ஒரு குணவிசேஷ 
பாத்திரம் கொடுக்கப்பட்டது . இந்தப் படத்தைப் பார்த்த 
போது நான் மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்ப 
வேண்டியதா யிருந்தது . 

குணவிசேஷ நடிப்பில் தேர்ந்த 
நடிகர்களே பானுதேவரின் பாத்திரத்தை நடிப்பதற்குத் திண 
றிப் போய்விடுவார்கள் . அப்படி யிருக்க நாராயண ராவ் 
இப்பாத்திரத்தை , அதற்கெனவே தாம் பிறந்தவர் போல, 
வெகு அநாயசமாக நடித்திருந்தார் . " நாராயண ராவ் 
வெறும் ஹாஸ்ய நடிகர் மட்டுமல்ல ; குணவிசேஷ நடிப்பி 
லும் சூரர் என்ற விஷயம் இப்படத்தின் மூலம் சினிமா 
ரவிகர்களுக்குத் தெரியலாயிற்று . 
நாரதருக்குப் பிறகு ( ஜெமினி) நந்தனுரில் நடித்தார் 

ராவ் . பிறகு மனேன்மணியில் அவருக்குத் தம் 


நாராயண 


124 


நட்சத்திர மாலை - 2 


சேஷ ஹாஸ்யத் திறமையை வெளியிடுவதற்கு ஒரு நல்ல 
சந்தர்ப்பம் கிடைத்தது . குபேர குசேலாவில் அவர் தம் காய 
கல்பத்தின் மூலம் பாபநாசம் சிவனை பி . யூ . சின்னப்பாவாக 
மாற்ற முயன்றது ரொம்ப 

தமாஷா யிருந்ததல்லவா ? 
அவரால் குபோனாக்கப்பட்ட அதே சின்னப்பா , அவருக் 
குச் சேரவேண்டிய பணத்தைக் கொடுப்பதற்குத் திணறிய 
போது , (கண்ணாம்பாவின் ஹரிச்சந்திரா படத்தில் நக்ஷத்திரேச 
னாகத் தோன்றி ) என்ன பாடு படுத்திவிட்டார் நாராயண ராவ் ! 
தாஸி அபரஞ்சியின் மாமாவாகத் தோன்றி , இப்படி எ 

எல்லோ 
ருமே அபரஞ்சியைப்பற்றி கனவின் மூலமே சுகம் 

அனுப 
விக்க ஆரம்பித்து விட்டால் அவள் கதிதான் என்னாவது ? 
என்று அவளுக்குப் பரிந்து பேசியதைக் கனவில் நினைத்தால் 
கூட சிரிப்பு வருகிறதல்லவா ? 


நாராயண ராவ் இதன் பிறகு நடித்த படம் கண்ணம்மா என் 
காதவி . இப்படத்தில் அவர் ஏற்றுக் கொண்டிருப்பது ஹாஸ் 
யமும் , குணவிசேஷமும் கலந்த பாத்திரமாகும் . நல்ல திறமை 
உடையவர்களால் தான் இது போன்ற பாத்திரங்களை வெற்றி 
கரமாய் நடிக்க முடியும் . இந்த கடினமான பாத்திரத்தை 
நாராயண ராவ் அபார 

மாய் 

நடித்து விட்டார் . இனிமேல் 
அவரை தமிழ் நாட்டின் சிறந்த குண விசேஷ நடிகர்களுள் 
ஒருவராகக் கூறவேண்டியதாகி விட்டது . 


அவர் கடைசியாக நடித்துள்ள ருக்மாங்கதன் படம் இதற்கு 
நேறு மாறாய் முடிந்தது . இப்படத்தைப்பற்றி நினைக்கும் 
போதே ஜுரம் வந்து விடுகிறதாம் அவருக்கு ! அவர் கடைசி 
யாக நடித்திருக்கும் ஜெமினி சமூகப் படம் மிஸ் மாலினி . 


கலா 


நாராயண ராவ் ஒரு உன்னத ஹாஸ்ய நடிகர் ; பிறரைச் 
சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கோணங்கி களையோ , 
ரஸாபாஸமான செய்கைகளையோ அவர் செய்து 
ரஷிகர்களின் அதிருப்தியைச் சம்பாதித்துக் கொள்வதில்லை . 
ஹாஸ்யமாகப் பேசவேண்டும் என்பதற்காக அவர் 

இயற் 
கைக்கு முரணான வசனங்களை தம் பேச்சில் திணித்துக் 
கொள்ளுவதில்லை . அல்லது பாமர ரஹிகர்களின் 


எல் . நாராயண ராவ் 


125 


வைப் பெறும் நோக்கத்துடன் அவர் தம்முடன் ஒரு நடிகை 
யைச் சேர்த்துக் கொண்டு காதல் , காமம் சம்பந்தமான விரஸ 
ஹாஸ்யத்திலும் இறங்கவில்லை . அவர் தூய்மையான ஹாஸ்ய 
நடிப்பின் மூலமும் , சமயோசித ஹாஸ்யத்தின் மூலமுமே 
பிரபலமடைய முயன்று வந்திருக்கிறார் . அம்முயற்சியில் 
அவர் வெற்றியையும் பெற்றிருக்கிறார் . 


நடை , 


உடை , 


நாஸுக்கு மிகுந்த சினிமாவில் ஒரு பிரபல நடிகரா 
யிருந்த போதிலும் , நாராயண ராவின் , 
பாவனை , எண்ணம் எல்லாம் கர்னாடக மாகவே யிருக்கிறது . 
குள்ளமாகவும் , சாத்வீகமாகவும் தோற்றமளிக்கும் அவரை 
நேரில் பார்க்கும்போது இந்தப் பூனையும் அந்தப் பாலைக் குடிக் 
குமோ ? என்ற எண்ணந்தான் நமக்கேற்படும் ! துலா லக்னத் 
தில் பிறந்துள்ளதால்தான் அவர் கோமுட்டிச் செட்டியார் 
வேஷத்தில் பிரபலம் அடைந்தார் என்று சொன்னால் அது 
மிகப் பொருந்தும். அந்தக் கோமுட்டிச் சிக்கனமும் , அவரது 
வாழ்க்கையில் படிந்து போயிருப்பது மேலும் ஆச்சரியத்தை 
அளிக்கும் விஷயமாகும் . 


1915 - ம் வருஷத்தில் உபாத்தியாயர் வேலை பார்த்து வந்த 
போதே விவாஹம் செய்து கொண்ட நாராயண ராவ் லக்ஷண 
மாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி வருகிறார் . அவருக்கு 
இரண்டு பெண்களும் , இரண்டு பையன்களும் இருக்கின்ற 
னர் . பெண்களில் ஒருத்திக்கு விவாஹம் ஆகிவிட்டது ; பையன் 
கள் படித்துக் கொண்டிருக்கின்றனர் . தம் மாமனாரின் சொந்த 
ஊரான கும்பகோணத்தில் பலகாலம் தங்கியிருந்த நாராயண 
ராவ் தற்போது சென்னையிலேயே ஒரு வீட்டை வாங்கிக் 
கொண்டு வசித்து வருகிறார் . 

நாராயண ராவ் சென்ற நான்கு வருஷகாலமாக ஜெமினி 
ஸ்டுடியோவில் நிரந்தர சம்பளத்தில் நடிகராக இருந்து வரு 
கிறார் . வையாபுரி போன்ற மற்றும் பல கடினமான பாத்தி 
ரங்களை ஜெமினி ஸ்டுடியோக்காரர்கள் அவருக்குக் கொடுத்து , 
அவரை மேலும் உத்ஸாகப் படுத்துவார்களாக . 


பி . என் . கோவிந்தன் 


ஒரு 
ரு பத்து வருஷங்களுக்கு முன்னால் , பொது ஜனங்களிடம் 
அசாத்தியமான தைரியம் இருந்து வந்தது . 

பலி 
வருகிறது ! ” என்று அவர்களிடம் சொன்னால் எங்கே ? ” 
என்று ஆவலுடன் கேட்பார்கள் ! கேட்பதோடு நின்று விடு 
வார்களா என்ன ? அந்தப் " புவியை " பார்ப்பதற்காக கூட் 
டம் கூட்டமாகச் செல்லுவார்கள் ! அந்தப் புலிதான் என்ன 
இவர்களைக் கண்டதும் மேலே பாய்ந்து , பிடுங்கித் தின்னும் 
என்கிறீர்களோ ; அதுதான் இல்லை ! தன்னைப் பார்க்க இவ் 
வளவு பேர்கள் சிரமப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதைக் 
கண்டவுடன் அந்தப் " புலி " ஒய்யார நடைபோடும் ; பார்க்க 
வந்தவர்களைப் பாடிப் பரவசப்படுத்தும் ! புலியைப் பார்க்கச் 
சென்றவர்கள் மெய்மறந்து வாய் பிளந்து இருப்பார்கள் ! 


என்னய்யா இது ? புலியாவது பாடுவதாவது ! மனிதர் 
களைக் கொல்லாமல் விடுவதாவது ! என்ன கனவு காண்கி 
றீரோ ? " என்று நீங்கள் கேட்கலாம் . உங்களிடம் நான் 
எதற்காகப் பொய் சொல்லப் போகிறேன் ? உண்மையிலேயே , 
புளிய மாநகர் புலிக்குட்டி பி . எஸ் . கோவிந்தன் மேடையில் 
தோன்றப் போகிறார் " என்றால் , கூட்டம் தாங்கமுடியாம 
லிருக்கும் . அந்தக் காலத்தில் பி . எஸ் . கோவிந்தனுக்கு 
பிரமாதமான பொதுஜன ஆதரவு இருந்து வந்தது உங்களில் 
அநேகருக்குத் தெரிந்தே இருக்கும் . 

கோவிந்தன் மேடைக்கு வந்தவுடனேயே ரஸிகர்கள் 
கரகோஷம் செய்து உத்ஸாகப் படுத்துவார்கள். அவர் 
ஜெயஜெய கோகுலபாலா " என்ற பாட்டை ஆரம்பித்து 
விட்டால் , சபையில் சர்வ அமைதி நிலவும் . அவர் 
மணி நேரத்திற்கு அடுக்கடுக்காக அநேக சங்கதிகளைப் 
போட்டுப் பாடிவிட்டு உள்ளே செல்வார் . சபையோரின் 
கரகோஷம் சில நிமிஷநேரம் நீடிக்கும். இதேபோலத் 
தான் அவருடைய மாஸ்டர் பீஸா ன பக்தி கொண்டாடு 
வோம் ” என்ற பாட்டும் . இந்தப் பாட்டையும் அவர் 


பி . எஸ் . கோவிந்தன் 


127 


ஒவ்வொரு நாடகத்திலும் ஒரு முறையாவது 

பாடியாக 
வேண்டுமாம் . இல்லாவிட்டால் அவருடைய அபிமானிகள் 
நாடகத்தை முடிக்க விடமாட்டார்களாம் . 


கோவிந்தன் பிறந்த குடும்பத்தையும் , அக் குடும்பம் 
இருந்த நிலைமையையும் கவனிக்கையில் , அவர் தம் சங்கீதத் 
தின் மூலம் பொது ஜனங்களின் பேராதரவைப் பெற்றது. 
ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும் . அவருடைய தூரபந்துக் 
களுக்குக்கூட நாடகத்திலோ , சங்கீதத்திலோ, துளியும் 
சம்பந்தம் இருக்கவில்லை. அவருடைய தகப்பனாரான சுந்தர 
ராஜுலு நாயுடு ( தற்போது ராஜாமில் என்று சொல்லப்படும் ) 
செட்டி மில்லில் காவல்காரனாக இருந்தார் . அண்ணன்மார்கள் 
இருவரும் ஹார்வி மில்லில் வேலை செய்து வந்தனர். தமக்கை 
கள் இருவருக்கும் பாடுவதற்கான குரல் கூட கிடையாது . 
கோவிந்தன் ஒரு வயதுக்குழந்தையா யிருந்தபோதே அவ 
ருடைய தகப்பனார் இறந்து விட்டார் . அண்ணன்மார்களின் 
சொற்பசம்பாத்தியத்தில் குடும்பம் நடந்துவந்தது . அந்தக் 
குடும்பம் பட்ட கஷ்டத்திற்கும் , அனுபவித்த வறுமைக்கும் 
அளவேயில்லை . " பானை நிறைய தண்ணீர் இருக்கும் ; ஆனால் 
அதில் அறிந்தெடுத்தால் ஒரு பிடி சோறு கிடைப்பதே அரிதா 
யிருக்கும் ! ” - என்று கோவிந்தன் தம் குடும்பத்தின் பூர்வ 
நிலைமையை விவரிப்பதைக் கேட்டபின் , யார்தான் சொல்ல 
மாட்டார்கள்- பாவம் , சினிமாவிலாவது நிறைய சர்பாதித்து 
சந்தோஷமா யிருக்கட்டும் " என்று ? 


மதுரைக்குச் சுமார் 12 மைல்கள் தூரத்திலுள்ள பூச் 
சிரம்பட்டி தான் கோவிந்தனின் சொந்த ஊராகும் . திருமங்க 
லத்திற்குச் சமீபத்திலிருக்கும் புளியம்பட்டியைச் சேர்ந்த 
ஒரு நாடகக் கம்பெனி மூலம் அவர் முதன் முதலில் பிரா 
பல்யம் அடைந்ததால் , அவரது பெயருடன் புளியமாநகர் 
என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டது . அதன் விளைவாக 
அவருடைய சொந்த ஊரே புளியம்பட்டி என்று அநேகமாக 
எல்லோரும் நினைத்திருக்கின்றனர் . 

காளயுக்தி ( 1918 - ம் ) வருஷம் ஆவணி மாஸத்தில் பிறந்த 
வரான கோவிந்தன் , பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து இரண்டா 


128 


நட்சத்திர மாலை - 2 


வது வரைப் படித்தார் . அப்பொழுதே அவர் தம் ஊர் பஜனை 
களில் கலந்து கொண்டு பாடிவந்தார் . அவரது குரல் இனிமை 
யாய் இருந்ததால் , மணி நகரம் வெள்ளைச்சாமித் தேவர் என் 
பவர் அவருக்கு ஒரு காந்திப் பாட்டைச் சொல்லிக் கொடுத் 
தார் . தற்போது சில்வர் ஜூபிளி 

சில்வர் ஜூபிளி டாக்கீஸாக விளங்கும் 
பெரிய தகரக் கொட்டகையில் நடந்துவந்த தம் சொந்தக் 
கம்பெனியின் வள்ளி நாடகத்தினிடையே பாடும்படிச் செய் 
தார் . ஸ்ரீ . தேவர் எதிர்பார்த்தபடியே , கோவிந்தன் அந்தப் 
பாட்டை நன்றாக பாடி , ஜனங்களின் கரகோஷத்தைப் பெற் 
றார் . அன்று முதல் கோவிந்தன் அந்தக் கம்பெனியில் ஒரு 
நடிகராகிவிட்டார் . 


வெள்ளைச் சாமித் தேவரின் கம்பெனியில் கோவிந்தன் 
சுமார் நான் வருஷகாலம் 

நடித்துவந்தார் . அவருக்கு 
முக்கிய வேஷங்களெல்லாம் கொடுக்கப்பட்டன . அவர் 
அவைகளை நன்கு நடித்து நாளுக்கு நாள் புகழ்பெற்று வந் 
தார் ; ஆனால் பொருள்தான் அதிகம் கிடைக்கவில்லை . 


கரித்தது . 


கோவிந்தனுக்கு நல்ல பொதுஜன ஆதரவு இருப்பதை 
அறிந்த ஸ்ரீமான்கள் பி . கே . சுப்பா ரெட்டியாரும் , ஏ.கே. 
ராமசாமி ரெட்டியாரும் அவரைத் தங்கள் பரமானந்த பாஸ் 
கரகான ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிக்கு அழைத்துச் சென்ற 
னர் . இந்தக் கம்பெனியில் கோவிந்தன் சேர்ந்ததும் , பொது 
ஜனங்களிடையே அவருக்கிருந்த மதிப்பு பன் மடங்காய் அதி 
அவரை " புளியமா நகர் புலிக்குட்டி 

என்று 
புகழலாயினர். கோவிந்தன் தோன்றிய நாடகங்களுக்கு 
கொள்ளை வசூல் ஏற்படலாயிற்று . முதல் வருஷத்தில் 
கோவிந்தனுக்கு ரூ . 300 சம்பளம் கொடுப்பதாக அமர்த்தப் 
பட்டார் . 

லாபம் கிடைக்கவே , முதலாளிகள் 

மாகக்கொடுத்கனர் . மூன்றாவது வருஷத்தில் 
ரூ .700 கொடுப்பதாகப் பேச்சு . கோவிந்தனுக்குக் கொடுக்கப் 
பட்டதோ ரூ . 

7000 

ஆகும் . இந்தக் கம்பெனி மூலம் கோவிந் 
தனின் புகழ் தமிழ் நாடெங்கும் பரவலாயிற்று . 
ஒரு சமயம் , மேற்படிக் கம்பெனி சென்னை 

சென்னை ராயல் 
தியேட்டரில் நாடகம் நடத்திக் கொண்டிருந்தது . கோவிந்த 


ஏராளமான 


ரூ.3000 


பி . எஸ் . கோவிந்தன் 


129 


னின் நாடகம் ஒன்றிற்கு காலஞ் சென்ற ஸ்ரீ . எஸ் . ஜி . 
கிட்டப்பா விஜயம் செய்து , அவருடைய பாட்டையும் , நடிப் 
பையும் பாராட்டி , ஒரு தங்க மெடலைப் பரிசாக அளித்து 
விட்டுச் சென்றார் . இன்னொரு சமயம் , இந்தக் கம்பெனி 
ஒற்றைவாடைத் தியேட்டரில் நாடகங்களை நடத்தி வந்த 

பிரபல நடிகர்களான ஸ்ரீமான்கள் பி . எஸ் . வேலு 
நாயரும் , கே . எஸ் . அனந்தநாராயணய்யரும் , மேடைமீது 
ஏறி , கோவிந்தனைப் பாராட்டிப் பேசி ஆசீர்வதித்தனர் . 


போது , 


ஐந்து வருஷ காலம் இந்தக் கம்பெனியில் நடித்த பின் 
னர், அதைவிட்டு விலகி , ஸ்பெஷல் நாடகங்களில் நடிக் 
கத் தொடங்கினார் கோவிந்தன் . ரங்கூன் , சிங்கப்பூர் , பினாங் , 
சைகோன் முதலியப்பு கடல்கடந்த பிரதேசங்களுக்குச் 
சன்று , நாடகமாடி , அவர் ஏராளமான பொருளையும் , பெய 
ரையும் சம்பாதித்துக் கொண்டு திரும்பினார் . 


நாடக மேடையில் கோவிந்தன் பிரசித்தி பெற்று விளங் 
கியதின் காரணமாக , 1934 - ம் வருஷத்தில் சேலம் ஏஞ்சல் 
பில்ம்ஸார் அவரைத் தங்கள் வீலாவதி சுலோசனு தமிழ்ப்படத்தில் 
ஸ்ரீதத்தனாக நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . 
வி . எஸ் . ஜெயராமன் , டி. எம் . சாரதாம்பாள் , பி . எஸ் . 
சிவபாக்கியம் ஆகியோர் அவருடன் இப்படத்தில் நடித்திருக் 
கின்றனர் . இப்படம் கல்கத்தாவில் தயாரிக்கப்பட்டு , 1935 - ம் 
வருஷத்தில் வெளிவந்தது . ஆனால் கோவிந்தனுக்கு இப் 
டத்தில் நல்ல பெயர் கிடைக்கவில்லை. 


முதல் படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அபஜெபம் அவ 
ரது மனோதிடத்தை வெகுவாகக் குலைத்துவிட்டது . ஆத 
லால் , சொந்தக் கிராமத்திற்குச் சென்று " சிவனே " என்று 
விவசாயத்தைக் கவனித்துக் கொண்டிருந்து விட்டார் . 
ரஷிகர்களும் , நாடக ரவிகர்களும் " பி . எஸ் . கோவிந்தன் 
ஏன் வேறு படங்களில் நடிக்கவில்லை ? " என்று என்னை சதா 
கேட்டுக்கொண்டே யிருந்தனர் . 


-எழு வருஷங்களுக்குப் பிறகு , 1941 - ம் வருஷத்தில் 
ஜூபிடர் பிக்சர்ஸார் , குபேர குசேலாவில் கிருஷ்ணன் வேஷத் 


130 


நட்சத்திர மாலை - 2 


அடையக் 


தில் தோன்றும் சந்தர்ப்பத்தை கோவிந்தனுக்கு அளித்தனர் . 
இந்த சந்தர்ப்பத்தை அவர் சரியாகப் பயன்படுத்திக் கொண் 
டிருக்கிறார் . மாலை போதாதோ , நீ மயங்குவதேனோ 
ஆகிய இரண்டு பாட்டுகளையும் அவர் நன்றாகப் பாடியிருக் 
கிறார் . எதிர் காலத்தில் அவர் முன்னேற்றம் அன 
கூடும் என்ற நம்பிக்கை இப்படத்தைப் பார்த்தவர்களுக்கு 
ஏற்பட்டது . அதற்கேற்றாற்போல் டைரக்டர் வி . 
ராமன் அவரை தம் பக்த ஹநுமானிலும் , ஆரவல்லியிலும் தடிக்கச் 
செய்திருக்கிறார் . இப்படங்கள் மூலம் ஏற்பட்ட நல்லாதர 
வின் விளைவாக தற்போது கோவிந்தன் சேலம் மீனாக்ஷி பில்ம் 
ஸாரின் லக்ஷ்மி விஜயத்திலும் , மாடர்ன் பிக்சர்ஸின் மஞ்சுளாவி 
லும் , சித்ரகலாவின் அல்லியிலும் நடித்து வருகிறார் . அடுத்த 
படியாக அவர் கங்கா பில்ம்ஸின் மாயப் பிரபஞ்சத்தில் நடிக்கப் 
போகிறார் . இது தவிர , ஜூபிடர் பிக்சர்ஸார் தங்கள் இரண்டு 
படங்களில் நடிப்பதற்கு அவரை ஒப்பந்தம் செய்து கொண் 
டிருக்கின்றனராம் . 


கோவிந்தனின் தாய்பாஷை தெலுங்கு . ஆனால் , அந்த 
பாஷையை சரிவரப் பேசக்கூட அவருக்குத் தெரியாதாம் . 
கம்பர் , பாண்டுரங்கா, சபாபதி , என் மனைவி , மஹா மாயா போன்ற படங் 
களுக்கு சில பாட்டுகளும் , வசனங்களும் எழுதிக் கொடுத் 
திருக்கும் ஸ்ரீ . டி . கே . சுந்தர வாத்தியாரிடம் கோவிந்தன் 
தமிழ்ப் பாட்டுகளையும் , தமிழ் இலக்கியங்களையும் கற்றுக் 
கொண்டார் . 


1930 லிருந்து மூன்று வருஷ காலத்திற்கு ஸ்ரீ . உப்பையா 
பாகவதர் என்பவரிடம் சங்கீத சிக்ஷை சொல்லிக்கொண்டார் . 
காஞ்சீவரம் நயினாப் பிள்ளையும் , இந்த பாகவதரும் சேர்ந்தாற் 
போல் வீணை தனகோடி அம்மாளிடம் சிக்ஷை சொல்லிக் 
கொண்டவர்களாம் . 


இருபத்தி ஓராவது வயதில் கோவிந்தனுக்கு விவாஹம் 
நடந்தது ஆனால் இதுவரை அவருக்கு புத்திர பாக்யம் 
ஏற்படவில்லை . 

சுமார் ஐந்தேகால் அடி உயரமும் , கறுப்பு 
நிறமும் உடைய அவர் சாதுவான ணம் உள்ளவராகக் 
காணப்படுகிறார் . 


குணம் 


பி . எஸ் . கோவிந்தன் 


131 


தற்போது ஸ்பெஷல் நாடகங்களில் தோன்றுவதை 
கோவிந்தன் வெறுக்கிறார் . சினிமாப் படங்களில் தம் திறமை 
பூராவையும் காட்டிவிட வேண்டு மென்பதே அவரது பேரவா 
வாம் . நாடக மேடையில் அவருக்கு ஏராளமான புகழ் இருந் 
தது . ஆனால் அவ்வளவு புகழை அவர் சினிமாப் படங்களில் 
இனிமேல் தான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதாயிருக் 
கிறது . இனி நடிக்கப்போகும் படங்கள் மூலம் அந்தப் 
புகழைச் அவர் சம்பாதித்துக் கொண்டுவிடுவார் 

என்று 
எதிர்பார்க்கிறேன் . 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


ஒ ரூ பிடில் வித்வானாகவோ , அல்லது வாய்ப்பாட்டு வித்வா 
னாகவோ ஆகியிருக்கவேண்டிய கே . சாரங்கபாணி இன்று 
ஒரு ஹாஸ்ய நடிகராக விளங்கிவருகிறார் . அவருக்கிருக்கும் 
குறும்புகளுக்கும் , சேஷ்டைகளுக்கும் , நகைச் சுவைக்கும் 
அவர் உண்மையில் ஒரு சங்கீத விற்பன்னராக ஆகியிருந்தால் , 
பாவம் , அந்த சங்கீதக் கலை என்ன பாடு பட்டிருக்குமோ ? 
நல்ல வேளையாக தன் முத்தண்ணாவான சங்கீதக் கலை மீது 
நாடகக்கலை அநுதாபம் 

கொண்டது போலும் ; சாரங்க 
பாணிக்கு யோசிப்பதற்கு ஒரு துளிக்கூட அவகாசம் கொடுக் 
காமல் , அவரை பிடறியைப் பிடித்துத் தள்ளிவந்து தன் 
னிடம் வைத்துக் கொண்டு விட்டது ! இதைத் தடுக்க எதிர்ப் 

டவர்களெல்லாம் வெற்றிகர மாகவே பின் வாங்க வேண்டிய 
தாயிற்று . 


நாடகம் பார்ப்பதையே பெருந் தவறு என்று அவரு 
டைய பெற்றோர்கள் கருதிவந்தார்கள். நாடகத்தைச் சொல் 
லப் போவானேன் ; சாரங்கபாணி சங்கீதம் பயிலுவதற்குக் 
கூட முதலில் அவர்கள் இஷ்டப்படவில்லை . பிறகு , ( ருக்மணி 
அருண 
ண்டேலுக்கு நாட்டியம் கற்பித்தவரான ) பந்தணைநல்லூர் 
ஸ்ரீ . மீனாக்ஷிசுந்தரம் பிள்ளையிடம் வாய்ப்பாட்டையும் , பிடிலை 
யும் கற்றுக்கொள்ள அவர்கள் அரை மன துடன் சம்மதித் 
தனர் . முழுமனதுடன் சம்மதிக்காததால்தானோ என்னவோ 
இந்த சிக்ஷை ஒன்றரை வருஷ காலம்தான் நீடித்தது . சாரங்க 
பாணிக்கு இயற்கையாகவுள்ள கோணங்கியும் , குறும்பும் 
எங்கே போகும் ? போக இடமில்லாமல் அவரது சங்கீதத்தில் 
புகுந்து 

கொண்டன ! சங்கீதமே கஷ்டமான விஷயம் . 
போதாதற்கு அந்த சுருதியையும் தாளத்தையும் கட்டி 
இழுத்துக்கொண்டு போவதென்றால் யாரால் ஆகிற காரி 
யம் . பேசாமல் சங்கீதத்தை பந்தணைநல்லூர் வாத்தியா 
ரிடமே விட்டு விட்டு , கும்பகோணத்திற்கு நடையைக் கட்டி 
னார் சாரங்கபாணி . 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


133 


சாரங்கபாணி சங்கீத வித்வானாக முயற்சிப்பதற்கு முன் 
னால் நாடகத்தில் சேர முயற்சித்தது ரஸமான விஷயமாகும் . 
குழந்தைப் பருவம் முதலே அவர் பிறரது தோற்றத்தையும் 
பேச்சையும் தத்ரூபமாக இமிடேட் செய்வாராம் . பக்கத் 
தில் இருப்பவர்களுக் கெல்லாம் பரம சந்தோஷம் ஏற்படு 
மாம் . 


PIELE 


இப்படி யிருக்கையில் , “ தமிழ் நாட்டின் விஸில் பி . டி . 
மில்லி " என்று சொல்லப்படக் கூடியவரும் , தமிழ் நாடக 
மேடையில் பல நவீன முறைகளைப் புகுத்தி புது சகாப்தத்தை 
உண்டு பண்ணியவருமான ஸ்ரீ கன்னையாவின் கம்பெனி கும்ப 
கோணத்தில் நாடகமாடி வந்தது . இக்கம்பெனியின் ஏஜண்டு 
சாரங்கபாணியின் சகோதரர்களுக்கு மிகவும் வேண்டியவர் . 
அவர் சாரங்கபாணியின் கோணங்கிகளையும் , குறும்புகளையும் 
மிகவும் ரஸித்தார் . அதன் விளைவாக தம் கம்பெனியில் 
அவரைச் சேர்த்துக்கொள்ள எண்ணி அவருடைய பெற்றோர் 
களிடம் கேட்டார் . அவர்கள் " முடியவே முடியாது " என்று 
தாமத மன்னியில் பதில் கொடுத்து விட்டார்கள் . 

ஒருநாள் இந்தக் கம்பெனி நந்தனார் நாடகம் நடத் 
தியது . ஏஜண்டு ஒரு ஹரிஜனப் பெண்ணாக நடித்தார் . 
சாரங்கபாணியை தம்முடைய பையனாக நடிக்கச் செய்தார் . 
சாரங்கபாணி முதன் முதலில் நாடகமேடையில் தோன்றியது 
அப்பொழுது தான் . அன்று ஸ்ரீ . கண்னையா தம் கையாலேயே 
போட்ட மேக்கப் பானது சாரங்கபாணிக்கு ஆயுள் முழுதும் 
மேக்கப்பை தீச்சயித்தது . தொட்ட தெல்லாம் பொன்னாக் 
கும் ஸ்ரீ . கன்னையாவின் கைக்குச் சொல்லவேண்டுமா என்ன ? 

அந்த முதல் நடிப்பை எல்லோரும் பாராட்டி கரகோஷம் 
செய்தனர் . ஆனால் அதைப் பாராட்டி ரளிக்காத ஒருவரும் 
இருக்கத்தான் செய்தார் . அவருடைய அத்தான் ஸ்ரீ . கே . பி . 
ருஷ்ண ஸ்வாமி அவரை 

வீட்டில் 

காணாததால் நேராக 
நாடகக் கம்பெனிக்குச் சென்று அவரைக் கூப்பிட்டார். தம் 
பலம் கொண்ட மட்டில் சாரங்கபாணியின் முதுகில் வைத் 
தார் ஒரு அறை . " அம்மாடி ! " என்று அவர் அலறிக்கொண்டு 
முகத்தில் பூசியிருந்த கரியுடனேயே வீட்டிற்கு எடுத்தார் 
ஓட்டம் ! 


10 


134 


நட்சத்திர மாலை - 2 


கலை சில குழந்தைகள் , நாம் எதைச் செய்யக் கூடாது என்று 
பலமாய்க் கண்டிக்கிறோமோ அதை பிடிவாதமாகச் செய்வ 
தோடு , அதையே மாற்ற முடியாத நிரந்தரப் பழக்கமாகவும் 
ஆக்கிக்கொண்டு விடுகின்றன . சாரங்கபாணியின் போக்கும் 
அப்படித்தானாகி விட்டது . நாடகத்தில் சோக்கூடாதென்று 
பெற்றோர்கள் செய்த கண்டிப்பு தான் சாரங்கபாணியை ஒரு 
நடிகராகவே ஆக்கிவிட்டது . கடவுள் இஷ்டம் அப்படி 
யிருக்கையில் யார்தான் என்ன செய்யமுடியும் ? 


இரண்டொரு மாதங்களில் கன்னையாவின் கம்பெனி 
சன்னைக்குப் போய்விட்டது . எப்படியாவது சென்னைக்குப் 
போய் அந்தக் கம்பெனியில் சேர்ந்து விட வேண்டுமென்ற 
விருப்பம் சாரங்கபாணிக்கு அளவு கடந்து போய்க் கொண் 
டிருந்தது . இதேபோன்ற விருப்பம் அவருடைய நண்பர்கள் 
சிலருக்கும் இருந்தது . ஆதலால் , ஒரு நாளைக் குறிப்பிட்டு , 
எல்லோரும் சென்னைக்குப் புறப்படுவதென்று தீர்மானித்தனர் . 


குறிப்பிட்ட தினத்தன்று இரவு வீட்டிலுள்ளவர்களுக் 
குத் தெரியாமல் , வேஷ்டியின் மேல் வேஷ்டியும் , சட்டையின் 
மேல் சட்டையுமாக அணிந்து கொண்டு , வீட்டின் பின்புற 
வாயில் வழியாக வெளிவந்து , சாரங்கபாணி தம் பிரயாணத் 
தைத் தொடங்கினார் ! உச்சிப்பிள்ளையார் கோயில் முன் 
முனிசிபல் கியாஸ் லைட் வெளிச்சத்தில் ( அப்பொழுது மின் 
சார விளக்குகள் கிடையாது ) கோலி விளையாடிக்கொண்டிருந்த 
தம் நண்பர்களை " போகலாம் வாருங்கள் என்று அழைத்தார் . 
அவருடன் முதலில் வருவதாக வாக்களித்த நண்பர்களுக்கு 
இப்போது தைரியமில்லை . சாரங்கபாணி உண்மையிலேயே 
புறப்பட்டு விடக்கூடும் என்று அவர்களுக்கு முன்பே தெரிந் 
திருக்குமானால் இப்படி அவர்கள் வாக்களித்திருக்கவே 
மாட்டார்கள் போல் தோன்றியது ! 

ஆனால் சாரங்கபாணி 
இதனால் மனம் குன்றவில்லை . " சரி , நான் போகிறேன் ” என்று 
சொல்லி விட்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நட ந்தார் . 


ஸ்டேஷனை அடைந்ததும் , ஒரு புறமாக உட்கார்ந்திருந்த 

வயோதிகரிடம் , போட் மெயில் வந்துவிட்டதா ? 
என்று விசாரித்தார் சாரங்கபாணி , வரவில்லை என்றார் 


44 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


135 


அவரை மிகப் 


அவர் . இவருக்கோ தூக்கம் கண்ணைச் சுழற்றியது . மெயில் 
வந்ததும் எழுப்புவதற்கு வயோதிகர் சம்மதித்தனால் அவர் 
பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டார் . 

மெயில் வந்ததும் வயோதிகர் சாரங்கபாணியை எ 
எழுப் 
பினார் . அவரிடம் விடை பெற்றுக்கொண்டு , சாரங்கபாணி 
( டிக்கெட்டில்லாத காரணத்தால் ) கம்பிக்கிராதிகளின் இடுக்கு 
வழியாகப் புகுந்து உள்ளே சென்று . வண்டியிலேறி உட் 
கார்ந்து கொண்டார் . ரயில் , பெருமையுடன் புறப்பட்டது . 

- அவர் ஏறியிருந்தவண்டியில் சில சிப்பாய் சாரங்கபாணி 
யைக் கூப்பிட்டு , " நீயார் ? உனக்கு அப்பா அம்மா இல்லையா 
என்று கேட்டார் . " ஒருவருமில்லை; நான் அனாதை , என்று 
சாரங்கபாணி கூறினார் . சிப்பாய்க்கு அவர்மீது இரக்கம் ஏற் 
பட்டது . தம்முடன் வந்து வசிக்கும்படி சொன்னார் . சாரங்க 
பாணி அதற்குச் சம்மதித்து சென்னையில் அந்த சிப்பாயுடன் 
நாலைந்து மாதங்கள் வ 
மாதங்கள் வசிக்கலான 

வசிக்கலானார் . சிப்பாய் 
பிரியத்துடன் நடத்தி வந்தார் . 
ைஒருநாள் காலை ஒன்பது மணி யிருக்கும் . அவர் தெருவில் 
விளையாடிக் கொண்டிருக்கையில் , கன்னையா கம்பெனியின் 
அலாவு தீன் விளம்பர வண்டி அப்பக்கமாகச் சென்றது . 
அதைக் கண்டதும் , அவர் சிப்பாயிடம் சொல்லிக் கொள்ளா 
மலே நேராக செங்காங்கடையிலிருந்த லக்ஷ்மி தியேட் 
டருக்குச் சென்றார் . ஸ்ரீ . கன்னையா இவரைப் பார்த்ததுமே 
தம் கம்பெனியில் சேர்த்துக்கொண்டு விட்டார் . 

ஐந்தாறு மாதங்கள் ஆனபின் , ( இக்கம்பெனியில் சித் 
திரக் காரராயிருந்த உஷன் பஷ் அவர்களின் சிஷ்யரான ) ஆர் 
டிஸ்ட் ரங்கபாஷ்யமும் , ஹார்மொனிஸ்ட் பத்மராவும் , மிரு 
தங்கம் குப்புஸ்வாமியும் இக்கம்பெனியை விட்டு பி . ஜகன் 
னாதய்யரின் மதுரை பால மீன ரஞ்சனி சங்கீத சபா " வுக்குச் 
சென்றனர் . 

அந்தக் கம்பெனிக்கு வந்தால் சாரங்கபாணிக்கு 
நல்ல வேஷம் வாங்கத் தருவதாக அவர்கள் சொல்லிச் சென் 


றனர். 


இந்த சம்பவம் 

கடந்து 2 மாதங்களாகி விட்டன 
கன்னையா கம்பெனி அப்பொழுது பூந்தமல்லியில் 


நாடக 


136 


நட்சத்திர மாலை - 2 


is 


மாடிக்கொண்டிருந்தது . முதல் நாளிரவு , லவதச " நாட 
கத்தில் குசனாக நடிக்கவிருந்த சாரங்கபாணி , பகல் போஜ 
னத்தை முடித்துக்கொண்டு 

கம்பெனிக்குச் சென்றார் . 
எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் . அவருக்கு என்ன 
தோன்றியதோ என்னவோ ; சுருட்டி வைத்திருந்த படுதாவி 
லிருந்து ஒரு கஜம் துணியைக் கிழித்து அதை மேலே 
போர்த்திக் கொண்டு , சைதாப்பேட்டையில் நடந்து வந்த 
ஜகன்னாதய்யர் கம்பெனிக்கு கால் நடையாகவே புறப்பட்டார் . 

பத்மராவ் இவரைக் கண்டதும் ஆனந்தம் பொங்கினார் . 
கம்பெனி முதலாளி ஸ்ரீ . பி . ஜகன்னாதய்யரிடம் இவரைப் 
பற்றி அபாரமாய் புகழ்ந்தார் . பெற்றோர்கள் அனுமதி யில்லா 
மல் யாரையும் சேர்த்துக் கொள்வதில்லை என்ற கொள்கை 
அக்கம்பெனியில் தீவிரமாய் அமுலிலிருந்தாலும் , பத்மாவின் 
உறுதியின் மேல் சாரங்கபாணி சேர்த்துக்கொள்ளப் பட்டார் . 

சங்கீ தக்கலைக்கு தியாகய்யர்வாள் எப்படியோ அப்படி 
நாடகக் கலைக்ககு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் ஸ்வாமிகள் என்று 
சொல்லலாம் . தற்போது நாடகங்களிலும் சினிமாவிலும் 
நடித்து வருபவர்களில் பெரும்பாலோர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமி 
களால் பயிற்று விக்கப்பட்டவர்களாவர் . சாரங்கபாணியும் 
அவரிடம் பயிற்சி பெற்றவர் தான் என்பது குறிப்பிடத் 
தக்கது . ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் அந்த சமயம் ஜகன்னாதய்யர் 
கம்பெனியில் இருந்து வந்தார் . இக்கம்பெனியின் புராண 
நாடகங்களை ஸ்ரீலஸ்ரீ ஸ்வாமிகளும் , நாவல் நாடகங்களை 
எம் . கே . ராதாவின் தந்தையாரான ஸ்ரீ கந்தஸ்வாமி முதலி 
யாரும் பயிற்றுவித்து வந்தனர் . எஸ் . ஜி . கிட்டப்பா நாடக 
மேடையில் தோன்ற ஆரம்பித்த காலம் அது . 

ஜகன்னாதய்யர் கம்பெனியில் முதன் முதலாக பிரஹலாதா 
நாடகத்தில் சாரங்கபாணி பபூன் வேஷம் போட்டுக்கொண்டு 
மேடைக்கு வந்து பாடினார் . அன்று முதல் அவர் ஜனங் 
களின் அபிமான நடிகராக ஆகிவிட்டார் . ஒவ்வொரு நாட 
கத்திலும் அவர் ஆறு ஏழு தடவையாவது பபூன் வேஷத் 
துடன் மேடைக்கு வரவேண்டி யிருக்குமாம் . போகாவிட் 
டால் , " சாரங்கபாணி , சாரங்கபாணி 

சாரங்கபாணி ! " என்று சபையோர் 
கூச்சலிடுவார்களாம் . இதற்குப் பயந்து அவர் 

து அவர் எங்காவது 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


137 


ஒரு மூலையில் போய் மறைவாய்ப் படுத்துக் கொள்ளுவாராம் . 
இருந்தாலும் விடாமல் கொண்டிருந்தபடியே மேடைக்கு 
அனுப்பி வைப்பது வழக்கமாம் அந்தக் காலத்திலேயே அவ 
ருக்கு அவ்வளவு பொதுஜன ஆதரவு இருந்து வந்ததாம் . 
முதல் தடவையாக அவருக்கு , 

அவருக்கு , பிரபல பாடகியாயிருந்து 
வந்த ஸ்ரீமதி வனஜாட்சி அம்மாள் ஒரு தங்க மோதிரத்தைப் 
பரிசளித்தார் . அதன் பிறகு அவர் இன்றுவரை எவ்வளவோ 
பரிசுகளைப் பெற்றிருக்கிறார் . 

மேற்படிக் கம்பெனியில் சில வருஷங்கள் இருந்தபின் 
னர் சாரங்கபாணி சங்கீதத்தை மறுபடியும் பயமுறுத்த 
லானார் ! கும்பகோணம் சிவவடிவேல் பிள்ளையவர்களிடம் 
மீண்டும் பிடில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் . அவர் ஆரம் 
பத்தில் சாதகம் செய்வதில் காட்டிய அபார சிரத்தையைப் 
பார்த்தவர்கள் . கூடிய சீக்கிரத்தில் அவர் பிடில் வித்வான் 
சாரங்கபாணி பிள்ளை " ஆகிவிடக்கூடும் என்று எண்ணினர் . 
இவ்வளவு பேர்கள் இப்படி எதிர்பார்க்கிறார்களே என்பதற் 
காகவாவது அவர் பிடில் வித்வானாகி யிருக்கலாம் ! ஆனால் 
அந்தப் பிடில் அவருக்குச் சொன்னபடி கேட்டால் தானே ? 
விரலை வைத்ததும் வைக்காததுமாய் ராகம் , கீர்த்தனை , ஸ்வரம் 
எல்லாம் புரண்டோடிக் கொண்டு வரவேண்டாமா ? ஆனால் 
வரவில்லை ! பிடிலைக் கீழே வைத்து விட்டு யோசித்தார் சாரங்க 
பாணி : " இது ரொம்பப் பொல்லாத வாத்யம் . எப்படித் 
தேர்ச்சி அடைவது ? எப்பொழுது புகழ்பெறுவது ? ஆகாத 
காரியம் ..... என்று . இனி இந்த முயற்சியில் இறங்குவதே 
யில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு சிக்ஷைக்கு ஒரு 
முழுக்குப் போட்டு விட்டார் . 

சொற்ப காலம் இவ்விதம் சிக்ஷை சொல்லிக் கொண்ட 
போது அவர் ஒரு அரிசி மில்லில் , நான்கு ரூபாய் சம்பளத் 
தில் , நெல்லை இயந்திரத்தில் வாரிக்கொட்டும் வேலையையும் 
செய்து வந்தார் . வில்லிற்கு ஒரு முடிவு கட்டியது போலவே 
மில்லிற்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டுப் புறப்பட்டார் சாரங்க 
பாணி . ராஜாம்பாள் கம்பெனி மூலம் மீண்டும் நாடகமேடையி 
லேறினார் . 

அந்தச் சமயத்தில் இந்தக் கம்பெனியில்தான் " இந்தி 


138 


நட்சத்திர மாலை - 2 


மானவை . 


யன் சார்லி " என்று புகழப்பட்டு வந்த பிரபல வி . எஸ் . 
சாமண்ணா ஐயர் நடித்து வந்தார் . டம்பாச்சாரி நாடகத்தில் 
சாமண்ணாவின பதினோரு வேஷங்கள் அதிக பிரசித்த 

இந்த நடிப்பை தாம் பார்த்த பின் தான் , தமக்கு 
உயர்ந்த முறையில் 

முறையில் ஹாஸ்யமாக நடிக்க வேண்டுமென்ற 
உணர்ச்சி ஏற்பட்டது என்று கூறுகிறார் சாரங்கபாணி . 

ராஜாம்மாள் கம்பெனியில் சாரங்கபாணி சுமார் ஒரு 
வருஷகாலந்தா னிருந்தார். பிறகு மீண்டும் ஜெகன்னாதய்யர் 
கம்பெனியிலேயே 1928 - ம் வருஷத்தில் சேர்ந்தார் . அவர் 
சேர்ந்த சமயத்தில் , புதுக்கோட்டை சமஸ்தான வித்வான் 
சிதம்பர பாகவதரவர்களால் எழுதப்பட்ட பக்த ராமதாஸ் நாட 
கத்திற்கு ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது . 

இந்தக் கதையில் வரும் மிளகாய்ப் பொடி பார்ஸ் நாடகத்தி 
லும் சரி ; சினிமாவிலும் சரி ; பிரசித்தமானது . 
பார்ஸி " ல் சாஸ்திரிகள் வேஷத்தில் ஸ்ரீ . டி . பி . பொன்னு 
சாமி பிள்ளை நடிப்பதா யிருந்தது . ஆனால் என்ன காரணத் 
தாலோ அவர் திடீரென்று இந்தப் பாகத்தில் சாரங்க 
பாணியை நடிக்கும்படி செய்தார் . ஒத்திகையே யில்லா 
மல் குருவின் ஆசீர்வாத பலத்தை மட்டும் கொண்டு சாரங்க 
பாணி மேடைக்குச் சென்றார் ; திரும்புகையில் நிறையப் 
பாராட்டுதலுடன் வந்து சேர்ந்தார் . 


சாமண்ணாவின் பதினொரு வேஷம் சாரங்கபாணியின் 
மனதைப் 

பரிதும் கவர்ந்தன என்று சொன்னேனல்லவா ? 
அதன் விளைவாக அவர் ராம்தாஸ் நாடகத்தில் தம் சொந்த 
கற்பனையின் பேரில் தமக்கென பதினோரு வேஷங்களைச் சிருஷ் 
டித்துக்கொண்டார் . 

இன்றையப் புகழுக்கு அவரைக் 
கொண்டுவந்து விட்டது இந்த ராம்தாஸ் நாடகந்தான் . 
வ சாரங்கபாணியின் ஹாஸ்ய நடிப்பை உருப்படுத்தி , 
உத்சாகமூட்டி , புகழடையும்படி செய்தவர் அவரது குரு 
வான ஸ்ரீ . பி . டி . சம்பந்த முதலியார் என்று குறிப்பிட 
வேண்டியது அவசியம் . ஸ்ரீ . முதலியார் இப்பொழுது என் 
எஸ் . கே . நாடக சபாவில் 

இருந்து வருகிறார் . ஹாஸ்ய 
பாகத்தை அவர் அபாரமாய் நடிக்கக்கூடியவர் என்பதை நேரி 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


139 


நலல 


லேயே பார்த்து வருகிறோம் . பஞ்சாமிர்தம் படத்தில் ஒரு பகுதி 
யான திருவாழ்த்தான் காமிக்கிற்கு வசனம் எழுதியவர் இவர் 
தான் . 

கொஞ்ச காலத்திற்குப் பிறகு சாரங்கபாணியும் , சஹ 
நடிகராயிருந்த நவாப் ராஜமாணிக்கமும் ஜகன்னாதய்யர் கம் 
பெனியிலிருந்து விலகினர் . இருவரும் வேறொரு கம்பெனி 
யில் 3 வவருஷ காலம் நடித்தபின் , 

நடித்தபின் , ஸ்ரீ ராஜமாணிக்கம் தம் 
சொந்தக் கம்பெனியை ஆரம்பித்தார் . ராம்தாஸ் நாடாம் இந்தக் 
கம்பெனிக்கு மட்டுமல்லாமல் 

மட்டுமல்லாமல் சாரங்கபாணிக்கும் 
பெயரைச் சம்பாதித்துக் கொடுத்தது . பிறகு ராம்தாஸ் நாடகம் 
அப்படியே சினிமாப் படமாக்கப் பட்டது . மேடையில் என் 
னென்ன வேஷங்களில் தோன்றினாரோ அதே வேஷங்களில் 
சினிமாவிலும் தோன்றி ரஹிகர்களின் மிகுந்த பாராட்டு தலைப் 
பெற்றார் சாரங்கபாணி . 1936 - ம் வருஷத்தில் ராஜமாணிக்கம் 
கம்பெனியிலிருந்து அவர் விலகி , துகாராம் , ரம்பையின் காதல் 
ஆகிய இரு படங்களிலும் நடித்தார் . இந்தப் படங்கள் முடிந்த 
பின்னர் , மீண்டும் டி . பி . பொன்னுசாமி பிள்ளையின் நாடகக் 
கம்பெனிக்குச் சென்றார் . அதன் பிறகே சினிமா உலகம் 
அவரைப் 

பூராவாக ஆகர்ஷித்துக்கொண்டது . சக்குபாய் , 
சகுந்தலா , வேணுகானம் சாவித்திரி, திருவாழ்த்தான் , சபாபதி , என் மனைவி , 
காரைக்கால் அம்மையார் , பூம்பாவை , எம் . எஸ் . நடித்த மீரா , உதய 
ணன் , லவங்கி ஆகிய படங்களிலெல்லாம் அவர் நடித்திருக்கிறார் . 
இவைகளில் சக்குபாய் சபாபதி , என் மனைவி , பூம்பாவை , ஆகிய படங் 
களில் அவரது நடிப்பு மறக்க முடியாததாய் இருக்கிறது . 
கடைசியாக அவர் நடித்துள்ள நாம் இருவர் படத்தில் அவர் 
நடிப்பில் மற்றுமோர் படிமேலேறி விட்டார் . ராமசாமி பிள்ளை 
யின் குண விசேஷ பாத்திரத்தை சாரங்கபாணி அதி திறமை 
யுடன் நடித்துக்காட்டியிருக்கிறார் . தற்போது அவர் வேதாள 
உலகம் ஏகம்பவாணன் , சிவயோகி ஆகிய படங்களில் ஏக காலத்தில் 
நடித்து வருகிறார் . சிவயோகியில் அவருடைய வேஷம் பிரமாத 
மாய் இருக்கும்போலிருக்கிறது . 

காமெடியன் சாரங்கபாணி ஒரு உயர்ந்த ஹாஸ்யநடிகர் . 
அவரது நடிப்பு அதிக நஹாஸ் பெற்றது . 

ஆபாசமாக 
நடிப்பதற்கு அவர் இணங்குவதேயில்லை. அதனால்தானோ 
என்னமோ அவர் நிறையப் படங்களில் நடிக்கவில்லை. சதா 


140 


நட்சத்திர மாலை - 2 


சர்வகாலமும் படத்தில் நடிப்பது ஒன்றையே அவர் குறி 
யாகவும் கொள்ளவில்லை . இந்தக் காரணங்களினாலேயே சினிமா 
ரகர்கள் அவருக்கு நல்ல மதிப்பு கொடுத்து வருகின்றனர் . 

சினிமா ரஸிகர்கள் மட்டுமல்ல ; படத்தொழிலிலும் அவ 
ருக்கு நல்ல மதிப்புக் கொடுக்கப்படுகிறது . தங்கமான குண 
முடையவர் ; தம் ஜோலியுண்டு தாமுண்டு என்று நடந்து 
கொள்ளுவார் அவர் மட்டும் , மரியாதை, விசுவாசம் போன்ற 
நல்ல குணங்களை அவரிடம் பூரண மாய்க்காணலாம் . சினேகி 
தர்களிடம் எல்லையற்ற பிரியத்துடன் நடந்து கொள்ளுவார் . 
குடி , 

சிகரேட் போன்ற கெட்ட பழக்கங்கள் எதுவும் அவருக் 
குக் கிடையாது . 

சாரங்கபாணியின் முக கோணல்கள் மிகப் பிரசித்த 
மானவை ; அவற்றைப் பார்த்தவுடன் நமக்கு ( முக்கியமாகக் ) 
குழந்தைகளுக்கு சிரிப்பு பீரிட்டுக்கொண்டுவரும் . நல்ல 
வேளையாக , 

இந்தக் கோணல்கள் அவருடைய நடத்தையிலும் 
பழக்க வழக்கங்களிலும் புகுந்து கொள்ளாமலிருந்தனவே ! 


னன 


சாரங்கபாணியின் சொந்த ஊர் கும்பகோணம் . இசை 
வேளாளர் குலத்தில் , ஜெகதாம்பாள் அம்மாளின் கடைசி 
புத்திரராய் பிறந்த அவருக்கு நான்கு தமையன் மார்களும் , 
ஒரு தமக்கையும் இருக்கின்றனர். ஒரு தமையனார் (சின்ன 
ராஜண்ணு ) நாதஸ்வரத்தில் பிரபலமாயிருக்கிறார் .இதே பெய 
ருடைய இன்னொருவர் கும்பகோணத்தில் ஒரு போட்டோ 
ஸ்டுடியோவை நடத்திவருகிறார் . மற்றொருவர் தான் மிருதங் 
கம் வாசித்து வரும் தம்புஸ்வாமி பிள்ளை ஒரு தமையனார் 
பால்யத்திலேயே சாமியாராகப்போய்விட்டாராம . 


உலக 


இரண்டாவது 

மஹாயுத்தம் ஆரம்பமான 
அன்றைய தினமே சாரங்கபாணி திருமணம் செய்து கொண்டு 
தம் பாழ்க்கையில் அமைதியை ஆரம்பித்துக் கொண்டார் ! 
அவருக்கு ஒரு ஆண் ; ஒரு பெண் ; ஆக இரண்டு குழந்தைக 
ளிருக்கின்றன . 

சுமார் 36 வயதான சாரங்கபாணி பள்ளிக்கூடத்தில் 
3 -வது வகுப்பு வரைத்தான் படித்திருக்கிறார் . ஆனால் அதன் 


காமெடியன் கே . சாரங்கபாணி 


141 


பிறகு தம் தமிழ் ஞானத்தைத் தாமாகவே விருத்திசெய்து 
கொண்டிருக்கிறார் . தேசிய மனப்பான்மை உடைய அவர் 
தற்போது ஹிந்தி பாஷையைக் கற்றுக்கொள்ள முயற்சித்து 
வருகிறார் . 

சாரங்கபாணி இந்த உன்னத பதவியை அடைவதற்குள் 
எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் . இருந்த 
போதிலும் , அடுத்த ஜென்மத்தில்கூட நான் நடிகனாகவே 
தான் பிறக்க விரும்புகிறேன் " என்று அவர் உத்ஸாகத் 
துடன் கூறுவதைப் பாருங்கள் ! அவருக்கு நடிப்புக்க 

கலையில் 
எவ்வளவு ஆர்வம் இருக்கிற தென்பது இதன் மூலம் தெரிகிற 
தல்லவா ? 


கொத்தமங்கலம் 

வி . எஸ் . ஸ்ரீனிவாசன் 
சினிமா உலகில் " கொத்தமங்கலம் " என்ற ஊரின் பெயரை 

பிரசித்தி அடையச் செய்தவர்கள் கொத்தமங்கலம் சீனு 
வும் , கொத்தமங்கலம் சுப்புவும் ஆவர் . சீனு பாட்டைப் பிர 
தானமாகக் கொண்ட நடிகர் . சுப்புவோ ஹாஸ்யத்தை பிர 
தானமாகக் கொண்டு நடிப்பவர் . சினிமாவில் நடப்பதைத் 
தவிர சீனு சங்கீதக் கச்சேரி செய்கிறார் ; நாடகங்களில் நடிக் 
கிறார் . சுப்புவோ சினிமாவில் நடிப்பதுடன் படங்களுக்கு 
கதை , வசனம் , பாட்டு எழுதுகிறார் ; படங்களை டைரெக்ட் 
செய்கிறார் ; பத்திரிகைகளுக்கு விஷயதானம் அளிக்கிறார் . 
இவர்கள் சில படங்களில் சேர்ந்து நடித்திருக்கின்றனர் ; பல 
வருஷங்களாக ஒன்றாகவே வசித்து வருகின்றனர். இந்த 
சகோதரர்களிடையே காணப்படும் மன ஒற்றுமையும் , 
சகோதரத்துவமும் ஆச்சரியப்படத் தக்கவையாகும் . ஆனால் 
இதில் ஒரு விசேஷம் என்ன வென்றால் ( பலர் நினைத்திருப் 
பது போல ) இவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்க 
ளல்ல ! இவர்களுடை 

இவர்களுடைய சொந்த ஊரும் கொத்தமங்கலம் 
அல்ல ! 

கொத்தமங்கலம் சீனுவின் ( வி . எஸ் . ஸ்ரீனிவாசன் ) ஊர் 
சோழவந்தான் . அவர் கொத்தமங்கலத்தில் சிலகாலம் தங்கிய 
தால் , பிரபலம் 

அடையத் தொடங்கிய ஸ்ரீனிவாஸனின் 
பெயரை அவ்வூர் விட மறுத்து விட்டது . அவருடைய தகப்ப 
னாரான ஸ்ரீ , சுப்ரமண்ய ஐயர் கலெக்டர் ஆபீஸில் காபிஸ்ட் 
உத்தியோகம் பார்த்து வந்ததோடு , சங்கீதத்திலும் மிகுந்த 
ஞானமுடையவராய் இருந்தார் . ஆதலால் சீனுவுக்கும் சிறு 
வயதிலேயே சங்கீதத்தில் இயற்கையான பற்று ஏற்பட்டதில் 
ஆச்சரியமென்ன ? 

<< சீனு " சௌமிய (1910 - ம் ) வருஷம் மாசி மாதம் 
பிறந்தவர் . அவருடன் பிறந்தவர்கள் இரு சகோதரிகள் 


வி . எஸ் . ஸ்ரீனிவாசன் 


143 


மட்டும்தான் . அவர் ஐந்தாவது வயதில் பள்ளிக்கூடத்தில் 
சேர்ந்து , மதுரை சேதுபதி ஹைஸ்கூலில் மூன்றாவது பாரம் 
வரையில் படித்தார் . பின்னர் சில காரணங்களினால் படிப்பை 
நிறுத்த வேண்டியதாயிற்று . படிப்பை நிறுத்திய பின் அவர் 
தம் 13 - வது வயதில் சங்கரதாஸ் பாய்ஸ் கம்பெனியில் ஒரு 

நடிகனாகச் சேர்ந்தார் . இந்தக் கம்பெனியில் அவர் 
இரண்டு மூன்று வருஷகாலம் இருந்து விட்டு விலகினார் . 
பின்னர் பல நாடகக் கம்பெனிகளில் சுமார் இரண்டு வருஷ 
காலம் நடித்து வந்தார் . அப்பொழுதெல்லாம் அவருக்கு 
ஸ்திரீ வேஷங்களே கொடுக்கப்பட்டு வந்தன . 


பால 


அவருக்கு 18 வயதான சமயத்தில் , அவர் வத்ரா யிருப்பு 
சாமா ஐயங்காரிடம் இரண்டு வருஷகாலம் சங்கீத சி zை 
சொல்லிக்கொண்டார் . பிறகு சிக்ஷையை முடித்துக்கொண்டு 
அவர் கானாடுகாத்தானுக்குச் சென்று வசித்தார் . அங்கு , 
அவர் மீண்டும் நாடகத்தில் ஈடுபடலானார் . 


இப்படி ஒரு வருஷம் கழிந்ததும் , அவர் கொத்தமங் 
கலத்திற்கு தம் வாசஸ்தலத்தை மாற்றிக்கொண்டார் . கொத்த 
மங்கலத்தில் குடியேறிய ஸ்ரீனிவாஸன் அந்த ஊரில் சங்கீதம் 
சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் . 

அவருடைய பாட்டைப் 
பற்றிக் கேள்விப்பட்ட " ஓடியன் 

3 கம்பெனியார் , அவரைத் 
தேடிப் பிடித்து , அவருடைய 

டைய பாட்டுகளை இசைத் தட்டுகளில் 
பதியவைத்தனர் . அந்த இசைத் தட்டுகள் நிறைய விற்பனை 
யாயினவாம் . 

இதே சமயத்தில் இன்னொரு முக்கிய சம்பவமும் நிகழ்ந் 
தது . 1932 - ம் வருஷத்தில் அவருக்குத் திருமணம் நடந் 
தேறியது . மிருதங்க வித்வான் திண்ணியம் வெங்கட்ட 
ராமய்யரின் புத்ரி அவரது 

வாழ்க்கைத் துணைவியா 
பானார் . 
தற்போது அவருக்கு ஒரு பெண்ணும் நான்கு பிள்ளைகளும் 
இருக்கின்றனர் . 

இசைத் தட்டுகள் மூலம் ஸ்ரீனிவாஸனின் பாட்டுகள் 
பிரசித்தம் அடையவே , ஸ்ரீமான்கள் 
நாய்க்கரும் , வி . எஸ் . குஞ்சிதபாதமும் கொத்தமங்கலத்திற்கு 
விஜயம் செய்து , அவரைத் தங்கள் ( லோடஸ் ) சாரங்கதரா 


டி . வி . 


வடிவேல் 


144 


நட்சத்திர மாலை - 2 


படத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . இந்தப் படத் 
திலும் , அவர்களது அடுத்த படமான ( ஓரிஜினல் ) பட்டினத் 
தாரிலும் ஸ்ரீனிவாசன் பிரதம பாகத்தில் நடிக்கலானார் . 


துர 


ஸ்ரீனிவாஸனின் திருஷ்டம் என்று தான் 

என்று தான் சொல்ல 
வேண்டும் ; இவ்விரண்டும் போட்டிப் படங்களாக முடிந்தன . 
மற்றவருக்கு 

க்குமுன் தம் படத்தை வெளியிட்டுவிட வேண்டும் 
என்பதற்காக இவை அவசர அவசரமாகத் தாயாரிக்கப் 
பட்டன . பட்டினத்தார் படம் பதினைந்தே நாட்களில் தயாரிக்கப் 
பட்ட தென்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் ! இதன் விளை 
வாக இரு படங்களும் படுதோல்வி யடைந்தன . நல்ல வேளை 
யாக இசைத் தட்டுகள் மூலம் அவருக்குக் கிடைத்திருந்த 
புகழானது அவரைக் காப்பாற்றின . 


பின்னர் அவர் ஸௌண்ட் டி தயாரித்த மீரா பாயிலும் , 
விப்ர நாராயணவிலும் நடித்தார் . துளஸி பிருந்தாவில் அவருக்கு 
நாரதர் வேஷம் கொடுக்கப்பட்டது . பிறகு சுகுண சரஸா 
சமூகப் படத்திலும் , ராயல் டாக்கீஸ் சக்குபாய் , மணிமேகலை , திரு 
மங்கை ஆழ்வார் , சூர்ய புத்ரி சக்குபாயிலும் , திருமங்கை ஆழ்வாரிலும் 
அவருடைய பாட்டுகள் மிக நன்றாயிருந்தன . 


பின்னர் வந்தது கச்ச தேவயானி ; அவருக்கு நல்ல பெய 
ரைச் சம்பாதித்துக் கொடுத்தது . அவருடைய நடிப்பு , பாட்டு 
இரண்டையுமோஹிகர்கள் மிகப் பாராட்டினர் . அதன் பிறகு 
அவர் இணையற்ற நக்ஷத்திரம் ஆகிவிடுவார் என்று அவர்கள் 
எதிர் பார்த்தனர் . சீனு ” கிருஷ்ண பிடாரன் , சோகா மேளர் , பக்த 
நாரதர் , தாஸி அபரஞ்சி , சகடயோகம் , பொன்னுருவி ஆகிய படங்களில் 
தொடர்ந்து நடித்தார் . ஆனால் இப் படங்கள் எதிலும் 
அவருக்கு கச்சதேவயானி யவ்வளவு புகழ் கிடைக்கவில்லை . 
" அபாஞ்சி ” யில் அவர் பாடியிருக்கும் பாட்டுகள் மட்டும் 
நன்றாயிருக்கின்றன . 

" சீனு " நடித்திருக்கும் படங்களைப் பரிசீலனை செய் 
கையில் ஒன்று தென்படுகிறது . அவர் நடித்திருக்கும் பதி 

படங்களில் , ஐந்து படங்கள் இருமுறையும் , ஒரு 
படமோ மூன்றாவது முறையும் தாயாரிக்கப்பட் டிருக்கின்றன. 


னைந்து 


வி . எஸ் . ஸ்ரீனிவாசன் 


145 


இதனாலேயே அவருடைய வெற்றி ஓரளவு பாதிக்கப்பட் 
டிருக்கிறது என்று தோன்றுகிறது . 

சீனு 21 இனிய குரலும் , நல்ல சங்கீத ஞானமும் 
பெற்றவர் . அதோடு சுமாராக நடிக்கக் கூடியவர் என்பது 
முந்தின படங்கள் மூலம் தெரியவருகிறது . இருந்தும்கூட 
படமுதலாளிகள் அவருக்கு கச்ச தேவயானியைப் போல நிறைய 
சந்தர்ப்பத்தை அளித்து , அதிக சிரத்தை எடுத்துக் கொள் 
ளாததேன் என்று தான் விளங்கவில்லை ? 
சிவந்தமேனியும் , சுமார் 514 அடி உயரமும் உள்ள சீனு 
ழுது சங்கீதக் 

கச்சேரிகள் செய்வதில் மிகுந்த 
அக்கரை செலுத்தி வருகிறார் . அத் துறையில் அவருக்கு 
நாளடைவில் ஆதரவு அதிகரித்து வருகிறது . அதோடு அவர் 
ரேடியோவிலும் 

அடிக்கடி பாடிவருகிறார் . 

ஸ்பெஷல் 
நாடகங்களிலும் நடித்து வருகிறார் . 

தற்போது அவர் துளஸி ஜலந்தரில் நாரதராகவும் , ஏகம்ப 
வாணன் மஹாத்மா உதங்கர் , மானவாதி , அருணாவின் ஜயஜாப்பன் 
ஆகிய படங்களின் பிரதம பாகங்களிலும் நடித்துவருகிறார் 
இந்தப் படங்களிலாவது அவருடைய சங்கீதம் , நடிப்பு இவை 
சரிவர பயன்படுத்தப் படுகின்றனவா என்று பார்ப்போம் . 


என்ன 


கொளத்து மணி 
உங்களில் யாருடைய தம்பியாவது சொல்லிக்கொள்ளாமல் 

சினிமாவில் போய்ச் சேர்ந்து விட்டால் , அவனைக் கண்டு 
பிடித்து அழைத்து வருவதற்காக நீங்கள் புறப்படவேண் 
டாம் . 

நான் சொல்வதைக் கேளாவிட்டால் , கொளத்து 
மணிக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படக்கூடும் . 
அடேயப்பா ! சினிமாத்தொழில் ரொம்பவும் பொல்லாத 
தொழில் அல்லவா ! வீட்டை விட்டு சொல்லிக்கொள்ளாமல் 
வெளியேறிய தம் தம்பி சினிமாவில் சேர்ந்திருப்பதை அறிந்த 
கொளத்து மணி , அவரைச் சிண்டைப் பிடித்து இழுத்து 
வருவதற்காக " ப் புறப்பட்டார். 

பாவம் , முடிவு 
வென்றால் , அவருடைய 

சிண்டே சினிமாவில் சரியாக 
மாட்டிக்கொண்டு விட்டது ! 

1 
கொளத்து மணி என்ற சினிமாப் பெயர்கொண்ட ஹரி 
ஹர சுப்ரமண்ய ஐயர் சினிமாப் படங்களில் நடிக்க வருமுன் 
பலவித தொழில்களைச் செய்து , வாழ்க்கையில் பலதரப்பட்ட 
அநுபவங்களைப் பெற்றிருக்கிறார் . காரைக்குடி 
சுந்தரேஸ்வரர் ஹைஸ்கூலில் படித்துக்கொண் டிருக்கும் 
போதே அவருக்கு மிகுந்த தேசிய உணர்ச்சி ஏற்பட்டது . 
அந்நகரில் பாரத ஆஸ்ரமத்தை ஸ்தாபித்து மக்களிடையே 
தேசீய உணர்ச்சியைப் பரப்பிவந்த தேசத்தியாகி ஸ்ரீ சுப்ர 
மண்ய சிவாவின சேவை ஸ்ரீ மணியின் மனதைக் கவர்ந்தது . 
பள்ளிப்படிப்பை உதறிவிட்டு ஸ்ரீ . மணி ஸ்ரீ . சிவாவின் 
கோஷ்டியில் சேர்ந்து சேவை புரியும் பாக்கியத்தைப் பெற்றார் . 

இப்படிக் கொஞ்ச காலம் கழிந்தபின் , " குமான் 
பத்திரிகை ஆசிரியரான ஸ்ரீ . சொ . முருகப்பா தம் பத்திரி 
கையின் வெளிநாட்டுப் பிரசார நிமித்தம் , பர்மா , சிங்கப்பூர் , 
மலேயா முதலிய நாடுகளுக்கு மணியை 

அழைத்துச் 
சென்றார் . இந்தியா திரும்பியதும் , காரைக்குடி சேஷசாயி 
மோட்டார் ஸர்விலில் சொற்பகாலம் ஏஜண்டாக இருந் 
தார் . இச்சமயத்தில் அந்நகரில் எஸ் . ஜி . கிட்டப்பா சகோ 


மீனாக 


கொளத்து மணி 


147 


K 


e 


Ela 


தரர்களின் 

நாடகங்கள் நடந்து கொண்டிருந்தன . 
நாடகங்களில் ரொம்பவும் லயித்துப்போன மணி , அந்தக் 
கோஷ்டியிலே சேர்ந்து முதன் முதலாக நாடகங்களில் நடிக்க 
ஆரம்பித்தார் . 

பின்னர் மணி இலங்கைக்குச் சென்று வியாபாரத் துறை 
யில் ஈடுபட்டார் . அச்சமயத்தில் இலங்கைக்குச் சென்ற 
நாடகக் கம்பெனிகளுக்கு தம்மாலான உதவிகளைச் செய்திருக் 
கிறார் . ஆனால் வியாபாரத்தில் அவர் மனம் அதிக நாள் 
நீடித்திருக்கவில்லை . இந்தியாவுக்குத் திரும்பிவந்து , ஆரிய 
கான சபையில் பி . எஸ் . வேலு நாயர் , அனந்த நாராயணய்யர் 
ஆகியோருடன் நடித்து அவர்களுடைய நன்மதிப்பைப் பெற் 
றார் . பிறகு தம் சொந்த ஊரான கல்லிடைக்குறிச்சிக்கே 
சென்று , தம் சகோதரியின் கணவரான டாக்டர் எஸ் . கே . 
சர்மாவிடம் அவர் கம்பௌண்டராக அமர்ந்தார் . கலை ஆர்வம் 
கொண்டிருந்த மணிக்கு கம்பௌண்டர் வேலை பிடிக்காமற் 
போனதில் ஆச்சரியமென்ன ? அவ்வேலையை விட்டுவிட்டு 
அவர் நாடக கண்டிராக்ட்களை எடுத்துக்கொண்டு நடத்த 
ஆரம்பித்தார் . 
வி . இப்படியாக தம் பிள்ளை ஒரு தொழிலிலும் ஸ்திரமாக 
அமராமல் போனது அவருடைய தகப்பனாரான நாராயணய்ய 
தக்கு கவலையை அளித்தது . ஒரு வேளை விவாஹத்தைச் 
வைத்தாலாவது மணியின் மனதில் ஸ்திரமான 

பதியலாம் என்ற நம்பிக்கையுடன் அவர் 
மணிக்கு விவாஹத்தை நடத்தி வைத்தார் . மணியின் 
வாழ்க்கை ஸ்திரப்பட்டது ; ஆனால் அவரது தொழிலென் 
னமோ பழைய மாதிரியிலேயே இருந்தது ! 

திருநெல்வேலி சந்திர விலாஸ் ஹோட்டலில் கொஞ்ச 
காலம் மனேஜராயிருந்து விட்டு , மணி சொந்தத்திலேயே 
ஒரு ஹோட்டலை ஆரம்பித்தார் . சுபாவத்தில் நண்பர்களை 
விரும்பி நெருங்கிப் பழகும் குணமுடையவர் மணி . 
அவர் ஹோட்டல் ஆரம்பித்தது அவருடைய நண்பர்களுக்கு 
சௌகரியமா யிருந்திருக்கும் ! ஆனால் , அவருக்கு அதனால் 
லாபம் ஏற்படவில்லை ! ஆதலால் , ஹோட்டலை மூடிவிட்டு 
மணி கோல்டன் கம்பெனியில் சேர்ந்து , அதன் நிர்வாகத்தை 


செய்து 


எண்ணங்கள் 


எனவே 


148 


நட்சத்திர மாலை - 2 


ஏற்று நடத்தலானார் . இந்த சமயத்தில் தான் பிரபல நடிகர் 
எம் . வி . மணிக்கும் அவருக்கும் நட்பு ஏற்பட்டது . 

கொளத்து மணிக்கு சகோதரர்கள் இருவர் . இவர் 
களில் ஒருவரான கே . என் . ராமலிங்கமும் நடிப்புக் கலையில் 
ஆசைகொண்டவர் . அவர் ஒரு நாள் யாரிடமும் சொல்லிக் 
கொள்ளாமல் திடீரென்று சென்னைக்கு வந்து , திருப்பூர் 
டாக்கீஸாரின் வசந்தசேனாவில் நடிக்க ஒப்புக்கொண்டு பம்பாய்க் 
குச் சென்றுவிட்டார் . 


தம்பியைத் தேடிய வண்ணமே அண்ணா சென்னையை 
அடைந்தார் . அங்கு ஓரியன்டல் பில்ம்ஸில் மானேஜராக 
இருக்கும் ஸ்ரீ . ராமச்சந்திரன் என்ற நண்பரைச் சந்தித் 
தார் . மணி நாடகங்களில் நன்றாக நடித்துப் பெயர் வாங் 
யிருந்தது அவருக்குத் தெரியும் . ஆதலால் எப்படியும் 
மணியை சினிமாவில் சேர்த்து விட வேண்டுமென்ற எண்ண 
துடன் , அவருக்கு நிறைய உபதேசம் செய்து , அவரது மன 
தை மாற்றி விட்டார் ஸ்ரீ . ராமச்சந்திரன் . அதோடன்றி 
நேஷனல் மூவிடோனின் மூன்று முட்டாள்கள் என்ற ஹாஸ்யத் 
துண்டுப் படத்தில் ஒரு வேஷத்தையும் அவர் மணிக்கு 
வாங்கிக் கொடுத்தார் . இந்தத் துண்டுப் படம் பார்வதி 
கல்யாணம் தமிழ்ப் படத்துடன் காட்டப்பட்டது . 


மணி சினிமா உலகில் பிரவேசித்த வேளை ரொம்ப 
நல்ல வேளையாகத்தான் இருக்கவேண்டும் . இல்லையென்றால் 
சினிமா உலகம் அவரை விடாப்பிடியாய் பிடித்துக்கொண்டு 
விடுமா என்ன ? இன்றுவரை அவர் முப்பத்திரண்டு படங் 
களில் நடித்துவிட்டார் . இன்னமும் அரை டஜனுக்கு மேற் 
பட்ட படங்களில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் . 

இரண்டாவது படமாக மணி சீமந்தனியிலும் , பிறகு 
சேதுபந்தனத்திலும் நடித்தார் . 

நடித்தார் . இவை முடிந்ததும் அவர் 
பம்பாய்க்குச் சென்று , தர்மபுரி ரகஸியம் , நந்தகுமார் , வீரரமணி , 
பாக்யலீலா , பாரத் கேஸரி , ஜெயக்கொடி ஆகிய படங்களிலெல்லாம் 
நடித்தார் . வனராஜ் கார்ஸான் , பாரத் கேஸரி 

இசண்டு 
படங்களையும் , இவரும் எஸ் . ஆர் . கிருஷ்ணய்யங்காருமாக 
பொறுப்பேற்று , வாடியா மூவிடோனுக்குத் தயாரித்துக் 


ஆகிய 


கொளத்து மணி 


149 


கொடுத்தார்கள் . தமிழ்ப் படங்கள் ஒரு புறமிருக்க மணி 
குல் தீபக் , சபுக்வாலி போன்ற சில ஹிந்திப் படங்களிலும் உப 
பாத்திரமேற்று நடித்திருக்கிறார் . 


மணி 


பம்பாயில் படங்களில் நடித்துக்கொண்டிருந்த 
சமயத்தில் , அவ்வப்போது அங்குள்ள தென்னிந்திய நாடக 
சபாக்காரர்களுக்கு 

நாடகங்களை 

நடத்திக் கொடுத்திருக் 
கிறார் . சந்திரவத்துள் என்ற நாடகத்தில் ஸ்வாமிநாத சாஸ்திரி 
சாஸ்திரி வேஷத்தில் மணி ரொம்பவும் புகழ் சம்பாதித்துக் 
கொண்டிருக்கிறார் . 

ஜெயக்கொடி படம் முடிந்ததும் மணி சென்னைக்கு வந்து 
விட்டார் . வந்ததும் வராததுமாய் அவர் எஸ் . எஸ் . போலிப் 
பாஞ்சாலி ஆகிய துண்டு ஹாஸ்யப் படங்களில் நடித்தார் . 
பிறகு திருமங்கை ஆழ்வார் , காமதேனு , திருவள்ளுவர் , வேணுகானம் , 
குமாஸ்தாவின் பெண் , வனமோஹினி , ஜெமினி நந்தனார் , கண்ணகி , சோகா 
மேளர் , ஆர்யமாலா மங்கம்மா சபதம் , பிரபாவதி , உத்தமி , பரஞ்சோதி , 
காரைக்கால் அம்மையார் , ஜெகதலப்ரதாபன் , கண்ணம்மா என் காதலி , உதய 
ணன் வாஸவதத்தை , ஆரவல்லி , சகடயோகம் , பொன்னுருவி , ஆய 
படங்களில் நடித்திருக்கிறார் . 


தமிழ்ப்பட உலகில் கொளத்து மணியைத் தெரியாத 
வர்கள் இருக்க முடியாது . எந்தப் படமுதலாளி அவரைக் 
கூப்பிட்டபோதிலும் அவர் 

மறுக்காமல் நடிக்க ஒப்புக் 
கொள்ளுகிறார் . வேஷம் சின்னதா பெர்தா என்று அவர் 
கவலைப்படுவதே யில்லை . நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தார்க 
ளானால் சரி ; அப்படிக் கொடுக்காவிட்டால் கிடைஉத்ததைக் 
காண்டு திருப்தி அடைவது என்பது அவரது கொள்கை 
யாம் . 


மணி நடித்திருக்கும் எல்லாப் படங்களிலும் ஜெயக்கொடி . 
னமோஹினி , மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் நடிப்பதற்கு 
நிறைய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது . இப்படங்களின் 
மூலம் அவருக்கு நல்ல பெயரும் ஏற்பட்டிருக்கிறது . இவை 
தவிர நந்தகுமார் , வீரமணி , பாக்ய லீலா , வேணு கானம் , தமாஸ்தாவின் 
பெண் ஆகிய படங்களிலும் அவருடைய நடிப்பு குறிப்பிடத் 
தக்க முறையிலிருக்கிறது . 


150 


நட்சத்திர மாலை - 2 


னும் 


மணி 


1906 - ம் வருஷம் மார்ச்சு மாஸம் 21 - ந்தேதி பிறந்தவ 
ரான கொளத்து மணி தற்போது வேதாள உலகம் , ஏகம்பவாணன் 
கிருஷ்ண பக்தி , மஹாத்மா உதங்கர் , தியாகி , சிகாமணி , ( மாடர்ன் 
மஞ்சுளா ஆகிய படங்களின் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப் 
பட்டிருக்கிறார் . ஆடம்பரமற்ற வாழ்க்கையும் , எல்லோருட 

ம் அன்புடன் பேசிப் பழகும் சுபாவமுடைய 
ஐயர் , படத்தயாரிப்பின்போது படமுதலாளிகளுக்கும் , 
டைரக்டர்களுக்கும் பேருதவியாயிருந்து வருகிறார் . ஒழிந்த 
வேளைகளில் அவர் சர்க்கா சுற்றிக்கொண்டிருப்பதை நாம் 
காணலாம் . 

சினிமாவில் நடித்தவண்ணமே அவர் தம் தம்பி 
யுடன் கூட கைத்தறி ஜவுளி வியாபாரத்தையும் 

வியாபாரத்தையும் நடத்தி 
வருகிறார் . 

கிறார் . எவ்வளவோ தொழில்களைச் செய்து விட்டு 
வந்திருக்கும் மணியை சினிமாத் தொழில் விடாமல் பிடித்துக் 
கொண்டு விட்டது . இனி எங்கே தப்புவது , இதினின்றும் ? 


a மாகம் 


கம் 


அகம்பாக 
அமைப்தர் 


Bes 


ST 


ப 


ஏ les 


Rast 


ஸி . வி . வி . பந்துலு 


சங்கீதம் , நாடகம் , சினிமா ஆகிய முத்துறைகளிலும் நிறையப் 
புகழ 
கழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ . வி . வி . 

வெங்கடரமண 
பந்துலுவின் வாழ்க்கை ஆச்சரியகரமான சம்பவங்கள் நிறைந் 
ததா யிருக்கிறது . அவற்றை 

நீங்கள் படித்தீர்களானால் 
நிஜமாகவா ? " என்று கேட்காமலிருக்க முடியாது . 


கொண்ட 


பந்துலு , 


1901 


இராமநாதபுரம் ஜில்லாவிலுள்ள குருந்தமடம் கிராமத் 
தைச் சொந்த ஊராகக் 
ஜூலை S ஸ்ரீ . பு . வெ . வெங்கட கிருஷ்ணய்யரின் 
புத்திரராகப் பிறந்தார் . தாயாரின் பிறந்த ஊராகிய சிந்தா 
மணி ( திருநெல்வேலி ஜில்லா ) கிராமத்தில் அவர் சிறு 
வயதில் வளர்ந்து வந்தார் . பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்ட 
பந்துலுவுக்கு படிப்பிற்குப் பதில் பாட்டில் கவனம் சென்றது . 
அதோடு பள்ளிக்கூட நாடகங்களில் பெண் வேஷங்களைப் 
போட்டுக்கொண்டு அவர் நடிக்கலானார் . 


Ts 


படிப்பில் சிரத்தை ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து 
கொண்ட தகப்பனார் , பந்துலுவுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பாகவ 
தரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டு ஏற்பாடு செய்தார் . 
ஏழாவது வயதில் சிருங்கேரி ஜெகத் குரு சங்கராச்சாரியார் 
பந்துலுவுக்கு உபநயனம் செய்து வைத்தார் . 


பத்து வயது நிரம்புவதற்குள்ளாகவே பந்துலு கீர்த்தனை 
உள்பட சங்கீதப் பாடங்களையும் , ஹார்மோனியம் வாசிப் 
பதற்கும் கற்றுக்கொண்டு விட்டார் . பின்னர் சிந்தாமணி 
காமேஸ்வர பாகவதரிடம் சிஷ்யராக அமர்ந்து , அவருடைய 
சதா காலக்ஷேபங்களில் பின் பாட்டுப் பாடிவந்தார் . அந்த 
சமயத்தில் , பிரபல ஹார்மோனிய வித்வான் கே . எஸ் . 
தேவுடு ஐயரும் மேற்படி பாகவதரிடமே பின் பாட்டுப் பாடி 
வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது . 

ஒரு சமயம் , போடி நாய்க்கனூரில் காமேஸ்வர பால் 
வதர் கதா காலக்ஷேபம் செய்து வந்த சமயத்தில் , அந்த 


152 


நட்சத்திர மாலை - 2 


சின்ன 


ஊரில் சின்ன சாமா ஐயரின் கம்பெனி நாடகம் ஆடிவந்தது 
பாகவதர் எவ்வளவோ தடுத்தும் , அவருக்குத் தெரியாமல் 
இரண்டு மூன்று நாடகங்களை பந்துலு பார்த்தார் . 
சாமா ஐயர், பி . எஸ் . வேலு நாயர் இவர்களது பிரமாதமான 
நடிப்பு பந்துலுவின் மனதைக் கவர்ந்தது . தாமும் அவர் 
களைப் போல ஒரு உன்னத நடிகராக வேண்டுமென்ற ஆசை 
அவருக்கு அப்பொழுதே ஏற்பட்டதாம் . 


இந்த எண்ணம் நாளுக்கு 

நாளுக்கு நாள் வலுக்கவே பந்துலு 
காமேஸ்வர பாகவதருக்குப் பின் பாட்டுப் பாடுவதை நிறுத்திக் 
கொண்டார் . கையில் தம்பிடி கூட இல்லாமல் குற்றாலத்தை 
அடைந்தார் . பிறகு ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் ஸ்ரீ . பெத் 
தாச்சி . செட்டியார் தம் ஆதரவில் இருந்த ஸ்ரீ . முத்தையா 
பாகவதரை பந்துலுவுக்குச் சங்கீதம் சொல்லிக் கொடுக்கும் 
படி ஏற்பாடு செய்தார் . ஸ்ரீ . முத்தையா பாகவதருக்கு 
அவகாசம் இல்லாமலிருந்ததால் துரிதமாக சங்கீதம் பயில் 
முடியாமலிருந்தது . 


GRST 


இதன் காரணமாக , குற்றாலம் மௌன சுவாமிகளிடம் 
சிபார்சு பெற்று , இராமநாதபுரம் ராஜா முத்து ராமலிங்க 
சேதுபதி அவர்களைப் போய்ப் பார்த்து , அவர் முன் பாடினார் . 
ராஜா அவர்கள் பந்துலுவை பூச்சி ஸ்ரீனிவாஸ ஐயங்காரிடம் 
சிஷ்யராக அமர்த்தினார் . ராஜா சரித்திரத்தில் முதலில் இல 
வசச் சாப்பாடு கிடைத்தது . பிறகு இந்தச் சாப்பாடு நிறுத் 
தப்பட்டதால் , பிக்ஷை எடுத்துச் சாப்பிட்டுக்கொண்டு , 
இரண்டு வருஷகாலம் சங்கீதப் பயிற்சி பெற்று வந்தார் . 
மேதை மிகுந்த பூச்சி ஐயங்காரிடம் சங்கீதம் கற்க ஆரம்பித்த 
பின் தான் பந்துலுவுக்கு விதரணையான ஸ்வாஞானம் ஏற் 
பட்டதாம் . 


அவருடன் 


ஐயங்கார்வாள் ஒரு தடவை சென்னைக்கு கச்சேரி 
செய்ய வந்திருந்தார் . 

வந்திருந்த பந்துலு , 
ல்கத்தாவைச் சேர்ந்த ஹிந்துஸ்தானி வித்வான் பியாரா 
சாஹேபின் கச்சேரியைக் கேட்க நேர்ந்தது . அதன் விளை 
வாக ஹிந்துஸ்தானி சங்கீதத்தைக் கற்றுக்கொள்ள வேண்டு 
மென்ற போவா அவருக்கு ஏற்பட்டதாம் . தம்விருப்பத்தை 


வி . வி . வி . பந்துலு 


153 


தம் குருவிடம் தெரிவித்து , அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று , 
சென்னைக்குப் புறப்பட்டார் . பத்மாஸனிபாய் என்ற லேடி 
பாகவதரின் கதாகலாக்ஷேபங்களில் கொஞ்சகாலம் பின் பாட் 
டுப் பாடி , கையில் பணம் சேர்த்துக்கொண்டு கல்கத்தா 
வுக்குச் சென்றார் பந்துலு . 


பிறகு அவர் கல்கத்தாவிலிருந்து காசியை அடைந்தார். 
அங்குள்ள சிவமடத்தின் சொந்தக்காரரான ஸ்ரீ . கேதார்நாத் 
சிவனை ( இவர் கவி பாரதியாரின் சகோதரியின் மாப்பிள்ளை 
யாம் ) பந்துலுவுக்கு முன்பே தெரியுமாம் . ஸ்ரீ . சிவன் ஹார் 
மோனியயத்தை அபூர்வமாய் வாசிக்கக்கூடியவராம் . அவருக்கு 
ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில்வித்தும் இருந்ததால் அவரிடம் 
பந்து லுகொஞ்காலம் ஹிந்துஸ்தானி சங்கீதத்தைக் கற்றுக் 
கொண்டார் : 


காசியில் தங்கும்போது பந்துலு ஹநுமந்த கட்டத்தில் 
தினமும் ஸ்நானம் செய்து வருவது வழக்கம் . அவர் ஒருநாள் 
ஒரு மூலையில் கிழிந்த துணி மூட்டை யொன்று இருப்பதைக் 
கண்டார் . யாராவது வைத்து வீட்டுக்குளிக்கப் போயிருப்பார் 
கள் என்று எண்ணிக்கொண்டு வந்து விட்டார் . மறுநாள் 
ஸ்நானம் செய்துவிட்டு வரும்போது அந்த மூட்டை அங்கேயே 
இருந்ததைக் கண்டார் . இதுபோல் பத்து நாட்கள் அந்த 
மூட்டை அதே இடத்தில் இருந்ததைப் பார்த்துக்கொண்டு 
வந்தார் பந்துலு . பதினொராம் நாள் , ஆச்சர்யம் தாங்க முடி 
யாதவராய் , அவர் அந்த மூட்டையை எடுத்துப் பிரித்துப் 
பார்த்தார் . அதனுள் நூறு ரூபாய் பணமும் , நான்கு பவுன் 
காசுகளும் இருந்தது . அவருடைய ஆச்சரியத்தை அதிகரிக் 
கச் செய்ததாம் ! 


அவர் காசியிலிருக்கும்போது இதைவிட நூறு மடங்கு 
ஆச்சரியகரமான சம்பவம் ஒன்று நடந்ததாம் . அதைப்பற்றி 
பந்துலு கூறுவதைக் கேளுங்கள் : 


10 


ஒரு நாள் 


சாயங்காலம் நான் கங்கைக் கரையில் சந் 
தியாவந்தனம் செய்துகொண்டிருந்த போது ஒரு வங்காளி 
என்னை அநுகி புகழ்ந்து பேசி , என் , நெற்றியில் விபூதியைப் 


154 


நட்சத்திர மாலை - 2 


வஸ்திரத்தைக் 


DE 


பூசினான் . என் ஞாபகம் தவறியது . பிறகு பிரயாகையை 
அடைந்தபோதே எனக்கு ஞாபகம் தந்தது . அவன் பதிலே 
பேசாமல் என்னை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு போய் 
விட்டான் . அந்த ஆள் என்னை காட்டு மார்க்கமாய் டோங்கா 
வண்டியில் ஏழட்டு மைல்கள் தூரம் அழைத்துச் சென்றான் . 
பிறகு கால் நடையாக வெகு தூரம் அழைத்துச் சென்றான் . 
கடைசியில் இரவு 12 மணி சுமாரு 

பாருக்கு சில 

குடிசைகள் இருந்த 
இடத்தை அடைந்தோம் . பௌர்ணமிச் பால்போலக் காய்த்து 
காண்டிருந்தது . அங்கிருந்த சிலவங்காளி பிராமணர்கள் 
எங்களை வரவேற்று , என்னை ஸ்நானம் செய்யச் சொன்னார்கள் . 
அது முடிந்ததும் , எனக்கு ஒரு சிவப்பு 
கொடுத்து உடுத்திக் காள்ளச் சொன்னார்கள் . நெற்றியில் 
பூதியும் குங்கமும் இட்டுக் கொண்டேன் . 

" பிறகு இரண்டு வங்காளிகள் என்னை ஒரு பள்ளத்தாக் 
கில் படிகளின் வ 

களின் வழியாக அழைத்துச் சென்றனர் . சிறிது 
தூரத்தில் ஒரு கோயில் தென்பட்டது . அங்கு சென்றவுடன் 
என்னை அழைத்து வந்தவர்கள் என்னைப் பூசாரியிடம் ஒப்பு 
வித்து விட்டுப் போய் விட்டனர் . கை 

பூசாரி என்னைக் கோயிலுக்குள் அழைத்துப் போனார் . 
என்மீது ஜலத்தை பிரோக்ஷித்து , கழுத்தில் ஒரு பூமாலையைப் 
போட்டு என்னை பிரதக்ஷிணம் வரச்செய்து , காளியை தரி 
சனம் செய்யும்படி சொன்னான் . நான் மந்திரக்கால் கட் 
டுண்டவன் போல பூசாரி சொன்னபடி பெல்லாம் செய்தேன் . 
தேவியை நிமிர்ந் 
நிமிர்ந்து பார்த்தேன் . மெய்மறந்தேன் . 

ஸ்லோ 
கங்களைப் பாடினேன் . பக்கத்தில் ஒருவன் வாளுடன் நின்ற 
தைக் கண்டதும் திகிலடைந்தேன் . அந்த வாள்காரனிடம் 
பூசாரி , " சீக்கிரம் ஆகட்டும் ! " என்று உத்தரவிட்டான் . திடீ 
ரென்று ஒரு ஒளி தோன்றியது . நான் என் ஞாபகமிழந்தேன் . 
பிறகு என்ன நடந்தது என்பது எனக்குத் தெரியாது . மீண் 
டும் கண் விழித்தபோது என் கைகால்கள் கட்டப்பட்டு ஒரு 
காட்டு ரஸ்தா ஒரத்தில் கிடந்ததை அறிந்தேன் . பொழுது 
விடிந்ததும் அவ்வழியாய் வந்த இருவர் என் கட்டுகளை அவிழ்த் 
து விட்டார்கள் . என் வேஷ்டியின் நுனியில் 1912 ம் வரு 
ஷத்திய புது ரூபாய்கள் ஐந்து முடியப்பட்டிருந்தது என்னை 
மேலும் திகைக்கச் செய்தது . ” 


வி . வி . வி . பந்துலு 


155 


மேற்படி சம்பவத்திற்குப் பிறகு பந்துலு தம் சொந்த 
ஊருக்குத் திரும்பினார் . திருப்பயணம் பஞ்சாபகேச பாகவதர் , 
நீலிதநல்லூர் பாகவதர் சேஷய்யங்கார் , லேடி பாகவதர் திருக் 
கோகர்ணம் கனகாம்புஜம் ஆகியவர்களின் கதா காலக்ஷேபங் 
களில் சிற்சில மாதங்கள் அவர் பின் பாட்டு பாடிவந்தார் . 


இந்த சமயத்தில் பந்துலுவுக்கு அவரது இஷ்டத்திற்கு 
மாறாக , தகப்பனாரின் வற்புறுத்தல் காரணமாக , 

1918 ம் 
வருஷத்தில் திருமணம் நடந்தேறியது . ஆனால் இரண்டு 
மாதங்களுக்குள் அவரது மனைவி ஜுரத்தால் இறந்து போனார் . 


இதன் பிறகு பந்துலு , வி . வி . கிருஷ்ணய்யர் என்ற 
நாடக நடிகருடன் சென்னைக்கு வந்தார் . ராயல் 

ராயல் தியேட் 
டரில் நாடகம் ஆடிக் கொண்டிருந்த வேலு நாயர் கம்பெனி 
யில் இருவரும் சேர்ந்தனர் . சில மாதங்கள் இக்கம்பெனியில் 
நடித்த பின்னர் , கிருஷ்ணய்யர் எர்ணாகுளத்தில் 
பூஷண 

என்ற பெயருடைய 

டைய சொந்தக் 
ஆரம்பித்தார் . பந்துலுவும் அக்கம்பெனிய 
போய்ச் சேர்ந்தார் . இந்தக் கம்பெனியின் " விக்ரம ஸ்திரி 
சாகஸம் " நாடகத்தில் பந்துலு ஸ்திரீ வேஷம் தரித்துப் புகழ் 
பெற்றார் . 


கான 


FUT 


பெனியை 


மேற்படி சபையை விட்டு விலகியபின் , பந்துலு ஆரிய 
கான சபாவில் கொஞ்ச காலம் நடிகராயிருந்தார் . இந்த 
சமயத்தில் அவருக்கு இரண்டாம் முறையாக விவாஹம் 
டந்தேறியது . ஆரியகான சபை இலங்கைக்குப் புறப்பட்ட 
போது பந்துலு அதிலிருந்து விலகி , சென்னைக்குச் சென்று , 
ஸ்ரீரங்கம் சடகோபாச்சாரியாரின் காலக்ஷேப கோஷ்டியி 
சில மாதங்கள் இருந்து விட்டு , மதுரைக்குச் சென்றார் . 


இதன் பிறகுதான் பந்துலு தம் நாட வாழ்க்கையின் 
முக்கிய கட்டத்தை அடைந்தார் . அந்தச் சமயத்தில் பிரபல 
கன்னையா கம்பெனி திருநெல்வேலியில் நாடகம் நடத்திக் 
கொண்டிருந்தது . ஒரு தனவந்தரின் சிபார்சின் பேரில் அவர் 
இந்தக் கம்பெனியில் 

சேர்த்துக் கொள்ளப்பட்டார் . 
தசாவதாரம் நாடகத்தில் பந்துலு முதன் முதலில் நாரத 


156 


நட்சத்சி மாலை - 2 


ராகத் தோன்றினார் . ஜன ங்கள் அவருடைய பாட்டையும் , 
நடிப்பையும் மெச்சினர் . 


பந்துலு மேற்படி கம்பெனியில் சேர்ந்த சமயத்தில் , 
எஸ் . ஜி . கிட்டப்பா அந்தக் கம்பெனியில் பிரபல நடிகராக 
விளங்கி வந்தார் . பிறகு மஹாராஜபுரம் கிருஷ்ணமூர்த்தி , 

ரங்காச்சாரி ஆகியவர்களும் அக் கம்பெனியில் 
சேர்ந்தனர் . பந்துலுவுக்கு நாளுக்கு நாள் பொதுஜன ஆதரவு 
ஏற்படவே , அவருக்கு ராமன் , கிருஷ்ணன் , மோஹினி 
போன்ற முக்கிய வேஷங்களும் கொடுக்கப்பட்டன கிட்டப்பா 
ஒரு நாளும் , பந்துலு ஒரு நாளுமாக ராமாநுஜர் வேஷத்தில் 
நடித்து வந்தனர் . கிட்டப்பா பந்துலுவிடம் மிக மதிப்பு 
வைத்திருந்தார் . அதுபோலவே பந்துலுவும் கிட்டப்பாவுக்கு 
அதிக மதிப்பளித்து வந்தார் . 

. கன்னையா கம்பெனியில் 
பந்துலு ஒன்பது வருஷ காலம் இருந்து வந்தார் . கன்னையா 
பந்துலுவை மிகுந்த கௌரவத்துடன் நடத்திவந்தார் . 
நாளடைவில் அவர் பந்துலுவுக்கு அதிகச் சம்பளமும் , 
முக்கிய வேஷங்களும் கொடுத்து ஆதரித்து வந்தார் . 
ஒரு சமயம் , இந்தக் கம்பெனி 

ஹைதராபாத்தில் 
நாடகம் ஆடிக் கொண்டிருந்தபோது , கத்தவால் 

ராணி 
பந்துலுவின் பாட்டை மெச்சி , 

மெச்சி , அவரை 
வழைத்துப் பாடச் சொல்லி 5 டாலர்களைப் பரிசளித்தார் . 
கன்னையா கம்பெனி 

ரங்கூனுக்குச் சென்று விட்டுத் 
திரும்பியதும் சென்னையில் 1933 ல் " பகவத் கீதை 
கத்தை நடத்த ஆரம்பித்தது . ஒரு மாதத்திற்கெல்லாம் 

கன்னையா காலமானார் . அதன் பிறகு இக் கம்பெனி 
திருச்சி , திருநெல்வேலி , மதுரை, கும்பகோணம் முதலிய 
நகரங்களில் நாடகம் நடத்திவிட்டு திருவாலூரை அடைந்த 
தும் பந்துலு கம்பெனியிலிருந்து விலகினார் . 

கும்பகோணத்தில் மஹாமஹம் நடந்து கொண்டிருந் 
தது . அதை 

அதை முன்னிட்டு அங்கு நாடகம் நடத்தி 
குப்பி வீரண்ணாவின் கம்பெனியில் சேர்ந்து பந்துலு ஒரு 
வருஷகாலம் இருந்து வந்தார் . பிறகு அதை விட்டு வில 
சுப்பையா பாகவதர் , தேவுடு ஐயர் , வேலம்மாள் முதலிய 


தனியாக 


வா 


27 


நாட 


வருது 


வலி . வி . வி.கந்துலு 


157 


வர்களுடன் இலங்கைக்குச் சென்று நாடகம் ஆடி விட்டுத் 
திரும்பினார் . 

இந்தச் சமயத்தில் , அதாவது 1934 ம் வருஷத்தில் , 
சேலம் ஏஞ்சல் பில்ம்ஸார் பந்துலுவை முதன் முதலாக 
தங்கள் கிருஷ்ண லீலா படத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்ட 
னர் . இந்தப் படத்தில் வசுதேவரின் வேஷத்தை அவர் 
திறமையுடன் நடித்ததோடு , இனிமையாய்ப் பாடியுமிருந்த 
தால் , தொடர்ந்தாற்போல திரௌபதி வஸ்திராபஹரணம் ( ஏஞ்சல் ) , 
சீதா வனவாஸம் , தூக்குத் தூக்கி , ஞானசௌந்தரி , ராஜாம்பாள் , மீரா 
( ஸௌண்ட் ஜிடி ) , உஷா கல்யாணம் , பாலயோகினி ஆகிய படங் 
களில் நடிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது . கடைசி 
யாய் கூறப்பட்ட படத்தில் பந்துலு வேலைக்கார முனிசாமி 
யின் வேஷத்தை வெகு இயற்கையாக நடித்திருப்பது குறிப் 
பிடத் தக்கது . gaanam 
பாலயோகினி முடிந்ததும் 

பந்துலு " டிரியோ சார 
தாம்பாள் கோஷ்டியுடன் மலேயா , பினாங்கு , சிங்கப்பூர் 
கோலாலம்பூர் ஆகிய தூர தேசங்களுக்குச் சென்று நடகங் 
களில் நடித்து விட்டுத் திரும்பினார் . 


திரும்பி வந்ததும் நந்த குமார் படத்திற்கு ஒப்பந்தம் 
செய்து கொள்ளப்பட்டார் . முன்பு கிருஷ்ண லீலாவில் கிருஷ்ண 
னின் சொந்தத் தகப்பனாராக நடித்த பந்துலு நந்த குமாரில் 
அவரது வளர்ப்புத் தகப்பனாராக நடித்திருக்கிறார் ! பிறகு 
அவர் , ஆனந்தாஸ்ரமம் , மாணிக்கவாசகர் , ஊர்வசியின் காதல் , உத்தம 
புத்திரன் , சதி மஹானந்தா, பக்த கௌரி , ஹரிஹர மாயா , காளமேகம் , 
கங்காவதாரம் , கிருஷ்ண பிடாரன் , உத்தமி , பக்த ஹநுமான் ஆகி 

கிய படங் 
களிலெல்லாம் நடித்திருக்கிறார் . 


பந்துலு இதுவரை இருபத்திரண்டு படங்களில் நடித் 
திருக்கிறார் . இவைகளில் பெரும்பான்மையானவை புராணப் 
படங்கள் ; நான்கு படங்களில் சிவன் வேஷத்தை நடித்திருப் 
பது குறிப்பிடத் தக்கது . மொத்தத்தில் , பந்துலு ஒரு நல்ல 
நடிகர் , பிரமாதமாக நடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத 
சமயங்களில் அவர் தம் வரையில் சுமாராகவாவது நடித்து 
விடுவார் . 


158 


ஸி . வி . வி . பந்துலு 


சிவந்தமேனியும் , 534 அடி உயரமும் உடைய பந்துலு 
வுக்கு மூன்று இளைய சகோதரர்களும் , இரண்டு சகோதரி 
களும் இருக்கின்றனர் . அவருக்கு இரண்டு குழந்தைகள் 
பிறந்து இறந்துவிட்டன. அவருடைய தம்பிகளுள் ஒருவ 
சான வி . வி . ஆர் . சந்திரனும் ஒரு நடிகராக இருந்து 
வருகிறார் . 


தெலுங்கை தாய் பாஷையாகக் கொண்ட பந்துலுவக்கு 
தமிழை எழுதப் 

எழுதப் படிக்கவும் , கன்னடம் , மலையாளம் , 
ஹிந்துஸ்தானி ஆகியவைகளை பேசவும் தெரியுமாம் . மோட் 
டார் ஓட்டுதல் , குதிரை சவாரி இவை அவருக்கு சாதாரண 
விஷயங்களாம் .. 


தற்போது பந்துலு , உதய சங்கர் தயாரிக்கும் கல்பன 
ஹிந்திப் படத்திலும் ; லஷ்மிவிஜயம் கடகம் , நாதவிஜயம் , துளஸி 
தாஸ் ஆகிய தமிழ்ப் படங்களிலும் நடித்துவருகிறார் . அடுத் 
தாற்போல் யோகி வேமன்னு ( தமிழ் ), மதனிகா ஆகிய தமிழ்ப் 
படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் . இப் 
பொழுதும்கூட அவர் அடிக்கடி ஸ்பெஷல் நாடகங்களில் 
நடித்து வருகிறார் . 


யாருக்குத் தொது ! 
ஜாப்கோவின் மகிமை 


நிகரற்றது . 


ஜாப்கோ ஹேர் குரோயருக்கு நம் 
நாட்டில் ஈடேயில்லை . இதை எங் 
கள் அனுபவபூர்வமாய் 

ர்வமாய் கூறு 
கிறோம் . கூந்தல் வளர்ப்பதில் இது 

அதன் நறுமணம் 
ஒன்றே போதும் . அழகுக்கு அழகு 
செய்யும் ஜாப்கோவின் ஒப்பற்ற 
சாதனங்கள் இருக்கையில் பிற 
நாட்டு சரக்கை நாம் கண்ணெடுத் 
தும் பார்க்கக் கூடாது . 

யோகம் 
மங்களம் 


ஜயபாரதம் கோ 


மதராஸ் , பெங்களூர் , எர்னாகுளம் 


